மகால் 
பாகவி 


தமிழகத்தில் 
விஜயநகர ஆட்சி 
கி.பி. 133651530 


கற்றனைத்துஊறும் அறிவு 
கஞ்சாவூர் 


MAHALES 


. 


SARASTHAT 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர். 


சரசுவதி மகால் வெளிட்டம் எண் : 499 


தமிழகத்தில் 
ஜயநகர ஆ 
(கி.பி. 1336 - 1530 ) 


முனைவர் அ . சிங்காரவேல் , 
இணைப்பேராசிரியர் வரலாற்றுத்துறை , 
பாரதிதாசன் பல்கலைக்கழகம் , 

திருச்சிராப்பள்ளி -24 . 


மகால் 
. 


MAMALOED 


AHARASAN 


சோட் 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் - 613 009 . 


2007 


விலை ரூ .70 / 


நூல்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


: தமிழகத்தில் விஜய நகர ஆட்சி 


பதிப்பாசிரியர் 


: முனைவர் அ . சிங்காரவேல் 


வெளியிடுபவர் 


: இயக்குநர், சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர் 
: 499 


வெளியீட்டு எண் 


மொழி 


: தமிழ் 


பதிப்பு 


: முதல் பதிப்பு 


வெளியீடு 


: 2007 


தாள் 


: டி.என்.பி.எல். 17.8 கி 


நூல் அளவு 


: 24 x 14 செ.மீ 


பக்கங்கள் 


: 180 + vili 


படிகள் 


: 500 


எழுத்து 


: 12 புள்ளி 


அச்சிட்டோர் 


: சரசுவதி மகால் நூலக ஒளியச்சகம் 


புத்தகக் கட்டு 


: மெலிந்த அட்டை 


பொருள் 


: தமிழக வரலாறு 


பகுப்பு 


: V4418 P7 


விலை 


: ரூ.70-00 


வெளியீட்டாளர் முகவுரை 


தஞ்சையில் அமைந்து தரணி முழுமைக்கும் அறிவுச் 
செல்வத்தை அள்ளித்தந்து கொண்டிருக்கும் அரும்பெரும் நிறுவனம் 
சரசுவதி மகால் நூலகமாகும் . சுவடிகளின் கருவூலமாகவும் , பன்மொழி 
நூற்களைத் தன்னகத்தேக் கொண்டு பன்மொழி ஆய்வு மையமாகவும் 
திகழும் சரசுவதி மகால் நூலகம் ஆற்றிவரும் தொண்டு அளப்பரியது . 


இந்நூலகத்தின் முக்கிய நோக்கம் இலக்கியம் , இலக்கணம் . 
மருத்துவம் , சோதிடம் , சிற்பம் போன்ற அரிய சுவடிகளைப் பதிப்பித்து அச்சு 
நூலாக்கி மக்கட்குப் பயன்படச் செய்தலேயாகும் . 


தமிழகத்தில் விஜயநகர ஆட்சி (கி.பி. 1336-1530 ) எனும் 
இந்நூல் இந்நூலகத்தில் 1989 - ல் திட்டப்பணியாக இப்பதிப்பாசிரியரான 
முனைவர் அ . சிங்காரவேலன் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்து 
ஆணைகளிடப்பட்டதாகும் . பதிப்பாசிரியர் தன் பணியை முடித்தபின் 
2001 - ல் இந்நூலை ஆய்வு செய்த வரலாற்றறிஞர் பேராசிரியர் திரு . எம் . 
எஸ் . கோவிந்தசாமி அவர்கள் இந்நூலில் சில குறைகளைச் சுட்டிக்காட்டி 
அவற்றைக் களைந்தபின் வெளியிடலாம் எனத் தெரிவித்திருந்தார் . 
பதிப்பாசிரியருக்கு இக்குறைகள் சுட்டிக்காட்டப்பட்டன. அவர்கள் தற்போது 
குறைகள் நிறைவு செய்யப்பட்டபின் நூலைத் தந்துள்ளார்கள் . இருப்பினும் 
இந்நூல் தஞ்சாவூர் அரண்மனையிலுள்ள தொல்லியல் அலுவலருக்கு 
மீண்டும் சரிபார்த்தலுக்காக அனுப்பப்பட்டது . அவர் இந்நூலைப் 
பதிப்பிக்கலாம் எனப் பரிந்துரை செய்துள்ளார்கள் . 


இந்நூல் இந்நூலகச் சான்றாவணங்களின் அடிப்படையிலும் 
பிற ஆவணங்களின் துணையோடும் எழுதப்பட்டுள்ளது . இந்நூலில் 
விஜயநகர மன்னர்களின் திறமை , வீரம் , ஆந்திரம் , கர்நாடகம் , தமிழ்நாடு , 
கேரளாவில் சில பகுதிகளை தம் ஆதிக்கத்திற்கும் , ஆளுமைக்கும் 
கொண்டு வந்த செயல்பாடுகள் ஆகியவை கூறப்பட்டுள்ளன. மேலும் . 
விஜய நகர ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளின் ஏற்றமும் அவை 
நிருவாகத்திற்கு உறுதுணையாக நின்ற சிறப்பும் கூறப்பட்டுள்ளது . இதே 
போன்று , சமூக சமய நிலையும் சார்ந்த பொறையுடைமையும் 
தெரிவிக்கப்பட்டுள்ளது . 


ஆசிரியர் அரிதின் முயன்று விஜய நகர ஆட்சியின் ஆரம்ப கால 
வரலாறு , அரசியல் மாற்றம் , திருவுடை மன்னர்கள் நிருவாகம் , சமூகம் . 
சமயம் , பொருளாதாரம் , இலக்கியம் மற்றும் கலைகள் போன்ற 
தலைப்புகளில் பல செய்திகளைத் தெரிவத்துள்ளார்கள் . கிருஷ்ண 
தேவராயர் , தென்னகத்தில் பல கோயில்களுக்குச் சென்று வழிப்பட்ட 
செய்தியும் , அளித்த கொடைகளும் , மதுரை அருள்மிகு மீனாட்சி 
சுந்தரேசுவரர் ஆலயத்திற்குப் பொன் அளித்தது போன்ற சுவையான 
செய்திகளும் கூறப்பட்டுள்ளன. 


இந்நூலில் வரும் செய்திகளுக்கு ஆதாரமாக இராபர்ட் சீவலின் 
மறந்துபோன பேரரசு நூலும் பாதர் கீராஸ் , சேலிடூர் ஆகியோர் விஜய 
நகர ஆட்சி குறித்து எழுதிய நூல்களும் பேராசிரியர் வெங்கட்டரமனய்யா . 
கிருஷ்ணசாமி அய்யங்கார் , நீலகண்ட சாஸ்திரி , டி.வி. மகாலிங்கம் 
ஆகியோர் பல்வேறு தலைப்புகளில் தந்துள்ள செய்திகளிலிருந்தும் பல 
மேற்கோள்கள் சுட்டிக்காட்டப் பட்டிருக்கின்றன . பதிப்பாசிரியரின் இவ்வரிய 
முயற்சிக்கு என் இனிய வாழ்த்துகள். 


இந்நூல் வெளிவர நிதியுதவி நல்கிய நடுவண் அரசுக்கும் , 
நிருவாக அலுவலர் மற்றும் வெளியீட்டு மேலாளர் ( பொறுப்பு ) ஆகிய 
திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் , இந்நூல் கணினி அச்சில் 
வெளிவரப் பணியாற்றிய கணினிப் பிரிவினர் அனைவருக்கும் எனது 
பாராட்டுதல்களைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


தஞ்சாவூர் , 
6.6.2007 


சா . விஜயராஜ் குமார் , இ.ஆ.ப. , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் 

மற்றும் 

இயக்குநர் 
சரசுவதி மகால் நூலகம் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 . 


என்னுரை 


1 


2 . 


ஆரம்பகால வரலாறு 


8 


3 . 


அரசியல் 


21 


4 . 


கிருஷ்ணதேவராயர் 


61 


: 


5 . 


நிர்வாகம் 


77 


6 . 


சமூகம் 


98 


7 . 


சமயம் 


109 


8 . 


பொருளாதாரம் 


.. 


123 


9 . 


இலக்கியம் 


138 


10. கலைகள் 


148 


11 . 


முடிவுரை 


165 


12. பிற்சேர்க்கை 


171 


13. துணை நூற்பட்டியல் 


173 


14. பொருட் குறிப்பகராதி 


-- 


178 


என்னுரை 


தமிழகத்தில் விஜயநகர ஆட்சி (கி.பி. 1336 - 1530 வரை ) என்ற இந்நூல், 
தஞ்சையை ஆட்சி செய்த மராட்டிய மன்னன் பெயரில் பழம்பெரும் வரலாற்று 
முக்கியத்துவம் பெற்றுத் திகழும் சரபோஜியின் சரசுவதி மகால் நூலகத்தில் ஓராண்டு 
முழுநேர ஆய்வாளராக இருந்து உருவாக்கிய ஆய்வு நூலாகும் என்பதைக் 
கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சியடைகிறேன் . இந்நூல் பெரும்பாலும் இந்நூலகத்தில் 
கிடைத்த சான்றுகளின் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது . 


இந்நூல் ஏறத்தாழ இருநூறு ஆண்டுக்கால வரலாற்றைத் தாங்கியுள்ளது . குறிப்பாக 
விஜயநகரத்தோடு ஏற்பட்ட தமிழகத் தொடர்பு ஆரம்பகால முதல் படிப்படியாக 
எடுத்துரைக்கப்பட்டுள்ளது . தமிழகத்தில் விஜயநகர ஆட்சி அமைய வேண்டிய காரணம் , 
சூழ்நிலை போன்றவற்றைப்பற்றியும் , முகமதியர்களின் தொடர்புபற்றியும் ,, 
குறிக்கப்பட்டுள்ளது . விஜயநகரத்தின் தமிழக ஆட்சியாளர்களின் , சமூக , சமயநிலைகள் 
பொருளாதாரம் , இலக்கியம் மற்றும் கட்டடக்கலை பற்றி பல்வேறு தலைப்புக்களில் 
ஆழமாகவும் , சுருக்கமாகவும் கூறப்பட்டுள்ளது . மேலும் இவ்வாட்சியினால் தமிழகத்தில் 
ஏற்பட்ட மாற்றம் , எழுச்சி , தாக்கம் , விளைவுகள் போன்றவை விளக்கப்பட்டுள்ளன. 
இச்சூழ்நிலை ஆட்சி மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளைப்பற்றிக் கூறுவதால் 
ஆட்சியாளர்களுக்கும் , நிர்வாகிகளுக்கும் , வருங்காலத் தலைமுறையினருக்கும் அரசியல் 
மாற்றம் என்பது அடிப்படை மாற்றங்களை சமூகத்தில் ஏற்படுத்தும் தன்மையுடையது என்ற 
அறிவின் ஆழத்தை உணர்த்தக் கூடியதாகவும் இந்நூல் அமைந்துள்ளது . இந்நூல் மேலும் 
பல ஆய்வுகளைத் தொடர்வதற்கான வழி வகைகளையும் தாங்கியுள்ளது . எனவே 
ஆய்வாளர்கள் , ஆசிரியர்கள் போன்றோர் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள இது ஒரு 
படியாக அமையும் என்பதில் எனக்குச் சந்தேகமில்லை. 


இந்த நூல் இந்திய அரசின் பண்பாட்டுத் துறையின் நல்கையுடன் 
வெளிவருவதால் அத்துறையினருக்கு நன்றி கூறுவதில் மகிழ்கிறேன் . 


இன்று இந்நூல் ஒரு ஆய்வுநூலாக சிறப்பாக வெளிவருவதற்கு என்னை 
முழுநேர ஆய்வாளராக அமர்த்திய அன்றைய சரசுவதி மகால் நூலக இயக்குநர் 
முனைவர் . மு . சதாசிவம் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் . 


இந்த ஆய்வுநூல் வெளிவருவதற்கு அனுமதி வழங்கி அணிந்துரை வழங்கிய 
இந்த ஆய்வுமையத்தின் இயக்குநரும் தஞ்சை மாவட்ட ஆட்சித் தலைவருமான 
உயர்திரு . சா . விஜயராஜ்குமார் , இ.ஆ.ப. , அவர்களுக்கு எனது நன்றியைத் 
தெரிவித்துக் கொள்கிறேன் . 


இந்த ஆய்வேடு ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகச் செய்யப்பட்ட 
போதும் இந்நூலின் தேவையையும் , ஆய்வின் தரத்தையும் உணர்ந்து இந்த ஆய்வேடு 
ஒரு சிறந்த நூலாக வெளிவரவேண்டும் என்று கருதி வெளியிட முன்வந்த நிர்வாக 
அலுவலர் உயர்திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் எனது நன்றியைக் 
கூறிக்கொள்வதில் மனமகிழ்வடைகிறேன் . 


இந்தப் பணியில் எனக்கு உற்ற சகோதரனாக இருந்து என்னுடைய ஆய்வுச் 
சுமைகளைப் பகிர்ந்துகொண்டு தன்னுடைய மோடி ஆவணத்துறையில் கிடைத்த சில 
வரலாற்றுச் செய்திகளையும் அளித்து , இந்நூலின் பிழை திருத்தத்திலும் ஒத்துழைப்பு 
நல்கிய எனது நண்பர்கள் முனைவர் இராக. விவேகானந்த கோபால் மற்றும் பேரா. 
எஸ் . நந்தீஸ்வரன் அவர்களுக்கும் எனது நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


குறிப்பாக , இவ்வாய்வேட்டினை நுண்ணாய்வு செய்த அண்ணாமலைப் 
பல்கலைக்கழக முன்னாள் வரலாற்றுப் பேராசிரியர் முனைவர் எம்.எஸ் . 
கோவிந்தசாமி அவர்கள் அளித்த ஆலோசனைகளுக்கும் , நூலின் பல 
பகுதிகளைத் திருத்திட உதவியும் , வெளியிடுவதற்கான நுண்ணாய்வு 
அறிக்கையும் அளித்த முனைவர் தி . சுப்பிரமணியன் அவர்களின் 
ஊக்கத்திற்கும் எனது நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


தஞ்சாவூர், 


அ . சிங்காரவேல் . 


Abbreviations 


ARE 


A.S.R. 


: Annual Report on Indian Epigraphy 
: Archaeological Survey Report 
: Copper Plate Inscription 
: Epigraphia indica 


C.P. 


E.1 . 


E.d. 


: Edited 


E.I.C. 


: Encyclopaedia of Indian Culture 
: Epigraphical Annual Reports made by 


E.R. 


Govt. of Madras 


G.T. 


H.I.S.T. 


J.A. 


L.H.Q. 


i Inscriptions of the Devasthanam Collection 
: 

from Sri Govindarajaswami s Temple in 

Tirupati. 
: Historical Inscriptions of South India . 
: Indian Antiquary 
: Indian Historical Quarterly 
: Madras Epigraphical Report 
: Outlines of South Indian History 
: South Indian Inscriptions 
: Tirupati Devasthanam Inscriptions 

Inscriptions of the Devasthanam collection 
from Sri Venkatesvara s Temple at Tirumalai. 


MER 


OSIH 


S.I.I. 


TDI 


T.T. 


Vol 


: Volume 


முன்னுரை 


தமிழக வரலாற்றில் இடைக்காலம் மிக முக்கிய பங்கினை 
வகிக்கிறது . ஏனென்றால் தமிழகம் மிகப்பழமை வாய்ந்த மற்றும் பலம் 
வாய்ந்த ஆட்சியாளர்களான பல்லவர்கள் , சோழர்கள் , சேரர்கள் , 
பாண்டியர்கள் போன்றோர்களால் ஆளப்பட்டுள்ளது . இவர்களுடைய 
பலதுறைச் சாதனைகளை விவரிக்க வரலாற்றாய்வாளர்களுக்கு 
வார்த்தைகள் இல்லையெனக் கூறலாம் . இந்து சமயத்தையும் , 
தர்மத்தையும் , சமூகத்தையும் , பண்பாட்டையும் இசுலாமியரிடமிருந்து 
காத்த இவர்களது உழைப்பு வரலாற்றில் நீங்கா இடத்தைப் பெற்றுள்ளது . 
குறிப்பாக சமய இயக்கம் ஒரு மாபெரும் இயக்கமாகத் திகழ்ந்தகாலம் . 
இவர்களைத் தொடர்ந்து இந்திய வரலாற்றில் கி.பி. 14 ஆம் நூற்றாண்டின் 
மத்திய காலத்தில் இந்துமத தர்மத்தையும் , நிறுவனங்களையும் போற்றிப் 
பாதுகாக்க தென்னிந்தியாவில் விஜயநகர ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது . 
இந்தியாவை இரண்டாகப் பிரிக்கும் துங்க பத்திரை நதியின் தென்கரையில் 
விஜயநகரம் என்ற பேரூரை தலைநகராகக் கொண்டு சங்கமர் என்பவரின் 
ஐந்து புதல்வர்களால் கி.பி. 1336 இல் இவ்வாட்சி நிறுவப்பட்டது . எனினும் 
அரிகரன் , புக்கன் என்ற மூத்த புதல்வர்களே இப்பணியில் பெரும் 
பங்காற்றினர் . ஆட்சியின் ஆரம்பகாலக்கட்டங்களில் பட்டமேறிய முதலாம் 
அரிகரனுக்கு நாலா பக்கங்களிலும் அயலாரின் அச்சுறுத்தல்களும் . 
தொல்லைகளும் ஏற்பட்டாலும் அவற்றைத் திறமையுடன் முறியடித்து 
ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தான் . பேரரசன் முதலாம் புக்கன் 
தமிழகத்தில் தமது ஆட்சியை நிறுவ விரும்பினான் . மேலும் 
முகமதியர்களின் படையெடுப்பால் நலிவுற்று , பொலிவிழந்து கிடந்த 
தமிழகத்தை வீறு கொள்ளச் செய்ய விரும்பினான் . இவ்வாறு விஜயநகர 
அரசர்களின் திறமையாலும் , வீரத்தாலும் ஆந்திரம் , கர்நாடகம் , தமிழ்நாடு, 
கேரளாவின் ஒரு சில பகுதிகள் இவர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 
பகுதிகளாக விளங்கின . 


Vijaya - 1 


1 


தமிழகத்தில் விஜயநகர ஆட்சி என்பது இவ்வாய்வின் நோக்கமாக 
இருந்தாலும் அதன் ஆரம்பகால வரலாற்றைத் தெரிந்து கொள்வது 
மிகவும் அவசியமாகும் . கர்நாடகா மாநிலத்தில் ஹம்பி என்பதே 
விஜயநகரமெனப்பட்டது . அது பேரரசின் தலைநகராக விளங்கியது . 
இவ்வாட்சி நான்கு வமிசங்களால் ஆளப்பட்டது. அவற்றில் முதலாவதாக 
சங்கம வமிசம் கி.பி. 1346 முதல் கி.பி. 1485 வரையிலும், இரண்டாவதாக 
சாளுவ வமிசம் கி.பி. 1485 முதல் கி.பி. 1503 வரையிலும் , மூன்றாவதாக 
துளுவ வமிசம் கி.பி. 1503 முதல் கி.பி. 1570 வரையிலும் , இறுதியாக அர 
வீட்டு வமிசம் கி.பி. 1570 முதல் கி.பி. 1644 வரையிலும் ஆட்சி செய்தன . 
இவ்வாட்சி ஏறக்குறைய முந்நூறு ஆண்டுகள் நீடித்தது எனலாம் . விஜய 
நகர ஆட்சி பரந்து விரிந்து கிடந்ததால் உள்ளாட்சி அமைப்புகள் 
ஏற்படுத்தப்பட்டுச் சிறப்புடன் ஆட்சி செய்தனர் என்றால் அது மிகையாகாது . 
உள்ளாட்சி அமைப்புகளின் வெற்றியினால்தான் ஆட்சி நீடித்துப் 
பரவலாக்கப்பட்டது . இவ்வாட்சியினால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் 
என்ன என்பது இவ்வாய்வில் தெளிவாகக் கூறப்பட்டுள்ளது . பேரரசு , மத்திய 
ஆட்சி என்றும் அதன் நிர்வாகத் தலைவன் பேரரசன் என்றும் அவனுக்கு 
ஆலோசனை கூறவும் உதவிடவும் மந்திரிகள் குழுவும் இவர்களின் 
திட்டங்களைச் செயலாக்க செயலகம் என்ற அலுவலகமும் செயல்பட்டது . 
பேரரசு பல மாகாணங்களாகப் பிரிக்கப்பட்டு அரச குடும்பத்தைச் 
சார்ந்தவர்களோ அல்லது உறவினர்களோ , பேரரசனின் விசுவாசத்தைப் 
பெற்றவர்களோ அவ்வாட்சிப் பகுதியின் தலைமைப்பொறுப்பை 
‘மகாமண்டலேசுவரர்கள் என்ற பெயரில் நிர்வகித்தனர் . இவர்களின் 
அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டு மத்திய அரசுடன் ஒத்துழைக்க 
வலியுறுத்தப்பட்டது . 

உள்ளாட்சி அமைப்புகள் பற்றியும் அதன் 
செயல்பாடுகள் எங்ஙனம் ஒரு நிர்வாகத்திற்கு அரணாக அமைந்திருந்தன 
என்பன பற்றியும் இவ்வாய்வில் விரித்துக் கூறப்பட்டுள்ளது . 


இவ்வாய்வில் சமூக , சமய நிலை பற்றிக் கூறுவதுடன் முகமதிய 
ஆட்சியால் ஏற்பட்ட சிக்கல்கள் பற்றியும் ஆராயப்பட்டுள்ளது . 


முன் செய்த ஆய்வு நூல்கள் : விஜய நகரப் பேரரசின் வரலாறு எண்ணற்ற 
அறிஞர்களைத் தன்பால் கவர்ந்திழுத்த வரலாறு ஆகும் . பல வரலாற்று 
அறிஞர்கள் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களேயாயினும் , நம் நாட்டவரும் 
விஜய நகரப் பேரரசின் வரலாற்றைத் துருவித் துருவி ஆராய்ந்துள்ளனர் . 


2 


விஜய நகர ஆட்சியின் தோற்றம் , அரசியல்நிலை அது வளர்ந்த 
விதம் , பல கலைகளின் வளர்ச்சி , பொருளாதார முன்னேற்றம் , சமுதாய 
மாற்றங்கள் அனைத்தையும் பட்டியலிட்டு அறிஞர்கள் ஆய்வு 
செய்துள்ளனர் . இந்த ஆய்வுகளின் மூலம் அற்புதமான நூல்கள் 
வெளியிடப்பட்டுள்ளன . இராபர்ட் சீவலின் , மறந்துபோன பேரரசு ஒரு 
அற்புதமான முதன்மை நூலாகும் . பாதர்கீராஸ் , சேலிடூர் ஆகியோர் 
விஜயநகர அரசியலையும் , சமுதாயத்தைப் பற்றியும் நூல்கள் 
எழுதியுள்ளனர் . பேராசிரியர் வெங்கட்டரமணய்யா விஜயநகர வரலாற்றின் 
மீது செய்த ஆய்வு நூல் மிகச் சிறந்த நூலாகும் . எனினும் தெலுங்கு 
மொழிச்சான்றுகளின் அடிப்படையில் செய்த ஆய்வு நூல்கள் இவற்றிற்கு 
முன்னோடிகளாகத் திகழ்கின்றன . 


கிருஷ்ணசாமி அய்யங்கார் , நீலகண்ட சாஸ்திரி , டிவி . மகாலிங்கம் 
ஆகியோர் பல்வேறு தலைப்புகளிலே விஜய நகர வரலாற்றை 
எழுதியுள்ளனர் . அவை புதுப் புதுச் செய்திகளை வரலாற்று ஆய்விற்கு 
ஆதாரமாக அளிக்கின்றன . பேராசிரியர் , எ.கிருஷ்ணசாமியின் விஜயநகர 
காலத்துத் தமிழக நிலை மற்றொரு சிறந்த நூலாகும் . தமிழக வரலாற்றை 
மட்டும் சிறப்பாக ஆய்வு செய்து எழுதாமல் விஜய நகரப் பேரரசு 
முழுவதையும் ஆய்வு செய்கின்ற நூல்களே அதிகம் . சில வரலாற்று 
அறிஞர்கள் முழுக் கவனத்தையும் அரசியல் செய்திகளிலேயும் அல்லது 
பொருளியல் செய்திகளிலேயும் செலுத்தியுள்ளனர் . வேறு சில அறிஞர்கள் 
விஜய நகர மன்னர்களின் சமய நிலைபற்றி மட்டும் ஆய்வு செய்துள்ளனர் . 
மற்றும் சிலர் கலை இலக்கிய வரலாறு குறித்து நூல்கள் பல எழுதியுள்ளனர். 
(இவையாவும் துணைநூல்பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளன) பேராசிரியர் . 
எ . கிருஷ்ணசாமியின் நூல் விஜயநகர கால தமிழகத்தின் வரலாற்றை 
ஆய்வு செய்த போதிலும் அவருடைய சிந்தனையும் கவனமும் அரசியல் 
செய்திகளில் மிகுதியாகச் செலுத்தப்பட்டுள்ளது . தமிழகம் விஜய நகர 
மன்னர்களின் காலத்தில் பல்வேறு துறைகளில் என்னென்ன 
மாற்றங்களைப் பெற்றது என்பதை கி.பி. 1336 முதல் கி.பி. 1530 வரை 
ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளின் வரலாற்றை ஆய்வதே இவ்வாய்வு 
நூலின் முக்கிய நோக்கமாகும் . 


சான்றுகள் : எந்த ஒரு ஆய்விற்கும் சான்றுகள் முதன்மையிடத்தை 
வகிக்கின்றன . சான்றுகளை இரு வகையாகப் பிரிக்கலாம் . அவை 


3 


முறையே முதன்மைச் சான்றுகள் , மற்றும் இரண்டாம் தரச் சான்றுகள் . 
முதன்மைச் சான்றுகள்தான் ஆய்வின் முடிவை அறுதியிட்டுக் காட்டும் 
சான்றுகளாகும் . இதன் அடிப்படையில் சொல்லப்படும் செய்திகள் 
ஆய்விற்கு அடித்தளமாக அமைகின்றன . இவை ஆய்வு செய்யும் 
காலத்திய அல்லது சமகாலத்திய , சான்றுகளாக இருப்பதனால்தான் 
அவை முதன்மைச் சான்றாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன . குறிப்பாக 
இச்சான்றுகளை ஐந்து வகையாகப் பிரிக்கலாம் . அவை முறையே 
கல்வெட்டுகள் , இலக்கியங்கள் , குறிப்பிட்ட காலத்தில் இந்தியாவில் பயணம் 
செய்த வெளிநாட்டவரின் குறிப்புகள் . நாணயங்கள் , நினைவுச் 
சின்னங்கள் போன்றவைகளாகும் . இவற்றில் கல்வெட்டுகள் மிக 
முக்கியமான பங்கை வகிக்கின்றன . செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் 
தமிழக மெங்கும் விஜய நகர மன்னர்களின் காலத்தில் அவர்களால் 
வெளியிடப்பட்டன . இவை தரும் செய்திகள் தமிழக வரலாற்றைத் தெள்ளத் 
தெளிவாக அறிய உதவுகின்றன. இக்கல்வெட்டுகள் தென்னிந்தியக் 
கல்வெட்டுகள் , எபிகிராபிகா இண்டிகா , எபிகிராபிகா கர்னாடிகா, திருப்பதி 
திருமலை தேவஸ்தானக் கல்வெட்டுகள் போன்ற தலைப்பில் 
வெளியாகியுள்ளன . விஜய நகர கால முதன்மை வரலாற்றுச் செய்திகளை 
வை அளிக்கின்றன . 


இலக்கியச் சான்றுகள் என்பது கல்வெட்டிற்கு அடுத்தபடியாக உள்ள 
மிக முக்கியமான சான்றாகும் . விஜய நகர மன்னர்கள் கல்வியையும் 
கற்றோரையும் ஆதரித்துப் போற்றி வந்தனர் . இது அவர்களுடைய 
அரசவைப் புலவர்களையும் , கல்வியாளர்களையும் ஈர்த்தது . இப்புலவர்கள் 
எழுதிய நூல்கள் விஜயநகர கால அரசியல்நிலை, மக்களின் வாழ்க்கை 
முறை , பொருளாதாரச் சிறப்பியல்புகள் போன்ற பல்வேறு துறையின் 
செய்திகளை எடுத்து இயம்புகின்றன . தெலுங்கு , கன்னட மொழி 
இலக்கியங்கள் பெரிதும் ஆதரிக்கப்பட்டன . அதனால் அம்மொழி 
இலக்கியங்கள் விஜய நகர அரசியலைப் படம் பிடித்துக்காட்டுகின்றன . 
எனவேதான் இலக்கியங்களைக் காலத்தின் கண்ணாடி என்று கூறுவர் . 
விஜயநகரப் பேரரசர் கிருஷ்ணதேவராயர் எழுதிய ஆமுக்த மால்யத என்ற 
நூல் அரசியலையும் , மக்களின் வாழ்க்கை பற்றிய செய்திகளையும் கூறும் 
நல்லதொரு இலக்கியச் சான்றாகும் . விஜயநகர வரலாற்றுக்கு 
அழியாப்புகழை ஏற்படுத்திய குமார கம்பணாவின் மனைவி கங்காதேவி 


4 


என்பவரின் படைப்பாகிய ‘மதுரா விஜயம் என்ற நூல், தமிழகம் 
விஜய நகரின் கீழ்கொண்டு வரப்பட்டதைத் தெளிவாக்குகிறது . மேலும் 
தென்னகத்தில் ஆட்சி செய்த முகமதியர்களின் கொடுங்கோலாட்சி 
பற்றியும் , குமார கம்பணாவின் படையெடுப்பு பற்றியும் அறிய உதவும் 
சிறந்த நூலாக விளங்குகிறது . இது தவிர இராம பூதயம் , சானாவ பூதயம் 
ஆகிய வடமொழி நூல்கள் தமிழகத்தைப் பற்றிக் குறிப்பிடுகின்றன . 
விஜயநகர காலத் தமிழறிஞர் சிலரும் போற்றப்பட்டனர் . தத்துவப் பிரகாச 
சுவாமிகளின் தத்துவப் பிரகாசம் , அன்னகால அய்யனின் இரு சமய 
விளக்கம் ஞானப்பிரகாச தேசிகரின் கஞ்சிக்கலம்பகம் ஆகிய நூல்கள் 
இலக்கியத்திற்கு இன்பம் சேர்த்ததுடன் அல்லாமல் விஜயநகர 
மன்னர்களின் காலத்தில் தமிழகத்தின் சமயநிலையைக் காட்டுகின்றன . 


வெளிநாட்டவர் குறிப்பு : தமிழகம் தொல்காப்பியர் காலத்தே மிகவும் 
பண்பட்ட வரலாற்றுமரபைப் பெற்றிருந்ததை நாம் பல்வேறு குறிப்புகளின் 
மூலம் உணரலாம் . தமிழகம் மிகத் தொன்மையான வரலாற்றுச் சிறப்பை 
பெற்று இருந்ததால் கடல் வழியால் வெளிநாட்டு உறவும் , வர்த்தகம் , 
கலாச்சாரப் பண்பாடும் அயலவர்களின் உறவுக்கு அடிப்படையாக 
அமைந்திருந்தது . சங்ககாலம் தொட்டு தமிழகம் வெளிநாட்டினரை ஈர்த்து 
வந்தது என்ற செய்தியை அறிய முடிகிறது . புகாரில் யவனர்கள் 
பெருமளவில் இருந்ததைச் சங்க நூல்கள் குறிப்பிடுகின்றன. விஜய நகர 
மன்னர்களின் காலத்தில் தென்னிந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்த பல 
வெளிநாட்டு அறிஞர்கள் தாம் கண்டவற்றையும் , கேட்டவற்றையும் 
எழுத்தில் விட்டுச் சென்று இருக்கிறார்கள் . நிக்கலோ காண்டி என்ற 
வெனிஷியா நாட்டறிஞர் இரண்டாம் தேவராயர் காலத்தில் கி.பி. 1420 இல் 
- விஜய நகரப் பேரரசு முழுவதும் சுற்றி பார்த்த இவர் மிக அருமையாக 
அரிய செய்திகளைத் தெரிவித்துள்ளார் . பாரசீக நாட்டை சேர்ந்த 
அப்துல்ரசாக் என்பவர் இந்தக் காலகட்டத்தில் விஜயம் செய்து சமயம் 
சம்பந்தமான செய்திகளைத் தன் நூலில் குறிப்பிட்டுள்ளார் . குறிப்பாக 
விஜயநகரத்தில் ஆண்டுதோறும் சிறப்பாகக் கொண்டாடப்படும் மகாநவமி 
விழா பற்றி விவரித்துக் கூறுகின்றார் . டோமிங்கோ பைசும் , நியுனீஸ்சும் 
கிருஷ்ண தேவராயர் காலத்தில் நிலவிய அரசியல் , சமயநிலை , விழாக்கள் 
போன்றவற்றைக் கூறுவதோடு அல்லாமல் விஜய நகரம் தோற்றுவித்த 


5 


வரலாறு பற்றியும் குறிப்பிடுகின்றனர் . பார்போசா என்ற அறிஞர் 
சமுதாயத்தில் நிலவிய பழக்க வழக்கங்கள் மற்றும் பெண்களின் நிலை 
பற்றியும் முக்கியமாக சதி பற்றியும் சிறப்பான செய்திகளைத் 
தெரிவித்துள்ளது வரலாற்று உண்மைகளை விருப்பு , வெறுப்பின்றி 
விளக்கமாக அறிந்து கொள்ள உதவக் கூடிய சான்றுகளாக 
அமைந்துள்ளன . 


நாணயங்கள் : விஜயநகர மன்னர்கள் மற்றைய மன்னர்களைப் போலவே 
தங்கம் , வெள்ளி , மற்றும் செம்பு நாணயங்களை வெளியிட்டுள்ளனர் . ஒரு 
பொருளை விலை நிர்ணயம் செய்வதற்கும் , பொருள்களை 
வாங்குவதற்கும் விற்பதற்கும் நாணயங்கள் தேவைப்பட்டன. அவற்றை 
அரசர்கள் தங்கள் நாட்டின் செல்வச் செழிப்பிற்கு ஏற்றார்போல் மேற்கண்ட 
உலோகங்களில் வெளியிட்டனர் . வராகன் , பெர்தாப் , பணம் போன்ற 
மூன்று வகை நாணயங்கள் இருந்ததாகப் பாரசீக வெளிநாட்டறிஞர் 
அப்துர் ரசாக்குறிப்பிடுகிறார் . நாணயங்களின் இருபக்கங்களிலும் எருது , 

மற்றும் இந்துத் தெய்வங்களின் உருவங்கள் 
பொறிக்கப்பட்டிருந்தன . ஆனால் மற்றவகை சான்றுகளைப் போல் 
பெருமளவில் செய்திகளைக் கூறாவிடினும் அரிய செய்திகளைத் 
துல்லியமாக எடுத்துரைக்கின்றன . விஜயநகர மன்னர்கள் வெளியிட்ட 
நாணயங்களிலிருந்து மக்களின் பொருளாதாரச் செழிப்பினை அறிய 
முடிகிறது . மேலும் நாணயங்களில் பொறிக்கப்பட்ட பல்வேறு கடவுள்களின் 
தோற்றத்தை அடிப்படையாகக் கொண்டு தமிழகத்தில் நிலவிய சமயப் 
பொறையுடமையையும் அறியலாம் . 


யானை 


நினைவுச் சின்னங்கள் : கோவில் கட்டும் பணி விஜய நகர மன்னர்களால் 
தமிழகம் முழுவதும் மிகவும் தீவிரமாகச் செயல்படுத்தப்பட்டது . கோயில் 
கட்டடக்கலையின் முன்னோடிகளான பல்லவர் மற்றும் சோழர்களைப் 
பின்பற்றி பல்வேறு அற்புதமான கோயில்கள் கட்டப்பட்டன. இவர்களது 
கோயில் கட்டட அமைப்புகளும் , சிற்பங்களும் , ஓவியங்களும் பல்வேறு 
செய்திகளைத் தன்னகத்தே அடக்கி அந்நுட்பம் தெரிந்தவர்களுக்கே தெளிவு 
படுத்துபவையாக அமைந்துள்ளன . இவற்றை நுண்ணாய்வு செய்வதன் 
மூலம் தமிழகத்திலிருந்த சமயநிலை பற்றியும் , கோயில் பாணி பற்றியும் 


6 


சமயத் தொடர்பான தொழில்கள் பற்றியும் அரிய செய்திகள் தெரிய 
வருகின்றன . விஜயநகர மன்னர்களின் காலத்தில் தமிழகம் கலைகளில் 
அடைந்திருந்த உன்னத நிலையை இந்த நினைவுச் சின்னங்கள் எடுத்துக் 
கூறுகின்றன. இன்றும் தமிழகம் முழுவதும் இருந்து வருகின்ற விஜயநகர 
மன்னர்களால் கட்டுவிக்கப்பட்ட மற்றும் புதுப்பிக்கப்பட்ட கோயில்கள் . 
அவர்களது சமயப் பொறையுடமைக் கொள்கையைத் தெளிவு 
படுத்துகின்றன . சைவம் , வைணவம் , சமணம் , புத்தமதம் , கிருத்தவம் 
மற்றும் முகமதிய மதம் ஆகியவை ஒன்றோடு ஒன்று இணையாக வளர்ந்து 
ஓங்கியதை இக்கோயில்களும் , கட்டடங்களும் , சிற்பங்களும் , 
ஓவியங்களும் தெளிவாகக் காட்டுகின்றன . 


ஆய்வுக்கு உறுதுணையாக இருக்கும் மற்றொரு சான்று 
இரண்டாம் நிலைச் ( Secondary ) சான்றுகள் என்று கூறப்படும் அச்சு 
நூல்கள் , தினசரி பத்திரிக்கைகள் . வார மற்றும் மாத இதழ்கள் 
போன்றவைகளாகும் . இவ்வகைச் சான்றுகள் ஆய்வு செய்யும் காலத்தை 
ஒட்டி வெளி வந்தவைகளாகவோ அல்லது சமகாலத்து நூல்களாகவோ 
அல்லது பின்னாளைய ஆய்வினாலோ செய்திகளை தெரிந்து கொள்ளும் 
விதத்திலோ வெளிவந்த நூல்கள் பெரிதும் உதவியாக இருக்கின்றன . ஒரு 
ஆய்விற்கோ அல்லது ஒரு செய்தியை நூல்வடிவிலோ 
எடுத்துரைப்பதற்குச் சான்றுகளின் பங்கு இன்றியமையாத ஒன்றாகும் . 
மேலே கூறியவாறு இவ்விருவகைச் சான்று அடிப்படையில் இந்நூல் 
எழுதப்பட்டுள்ளது . 


7 


2 . 


ஆரம்பகால வரலாறு 


விஜயநகர ஆட்சியின் மூலவர்களாக ( கர்த்தாக்களாக ) விளங்கிய 
அரிகரன், புக்கன் என்ற இரு சகோதரர்களும் ஒய்சாளர்களின் கீழ் குறுநில 
மன்னனாக இருந்த சங்கமர் என்பவனின் புதல்வர்களாவர் . இவர்கள் 
ஆரம்ப காலத்தில் வாரங்கல்லைத் தலைநகராகக் கொண்டு ஆண்ட 
காலத்தில் மன்னன் பிரதாபருத்திர தேவரிடம் அமைச்சராகவும் , கருவூலகக் 
கர்த்தாவாகவும் முறையே பணியில் இருந்தனர் ." 


அத்தியாயங்கள் பற்றிய குறிப்பு : கருத்துக்களை எளிதில் புரிந்து 
கொள்ளவும் முறையாகத் தெரிந்துகொள்ளவும் சிறு சிறு தலைப்புகளைக் 
தொகுத்து அத்தியாயங்கள் எழுதப்பட்டுள்ளன . ஒரு குறிப்பிட்ட 
செய்தியையோ , குறிப்பையோ, தெரிந்து கொள்ள இந்த முறையே மிகவும் 
உதவும் . ‘தமிழகத்தில் விஜய நகர ஆட்சி என்று கூறப்படும் . இத்தலைப்பு 
சுமார் இரு ஆண்டுகள் ஆய்வு செய்து பல்வேறு தலைப்புகளில் 
செய்திகளை உள்ளடக்கி எழுதப்பட்டுள்ளது . இது பதினொன்று 
அத்தியாயங்களைக் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது . 


முதல் அத்தியாயமே முன்னுரையாகும் , இவ்வத்தியாயத்தில் 
ஆய்வு முக்கியத்துவம் பற்றியும் இவ்வாய்வின் அவசியம் பற்றியும் 
ஆராயப்பட்டுள்ளது . இவ்வாய்விற்கு முன் இத்தலைப்பை ஒட்டியோ . 
அல்லது இச்செய்திகளையோ அல்லது கருத்துக்களையோ ஆங்காங்கே 
வலியுறுத்தி முன்பு வெளிவந்த ஆய்வு நூல்களைப் பற்றியும் 
தெரிவிக்கப்பட்டுள்ளது . மேலும் இத்தலைப்பிற்கு ஒட்டி எழுதப்பட்ட அறிஞர் 
பெருமக்களின் நூல்கள் பற்றிய சிறு குறிப்பும் சேர்க்கப்பட்டுள்ளது . 
மேலும் இத்தலைப்பிற்குத் துணை நின்ற சான்றுகள் எவை , எவை எந்த 
வகையில் இவ்வாய்விற்கு துணை செய்தன என்பது பற்றியும் இதில் 
தெரிவிக்கப்பட்டுள்ளது . 


1. Robert Swell " A Forgotten Empire" P. 21 


8 


அடுத்த அத்தியாயமான இரண்டாவது அத்தியாயத்தில் விஜய நகர 
வரலாற்றின் ஆரம்ப கால நிலையும் அது எவ்வாறு நிறுவப்பட்டது என்பது 
பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது . மேலும் விஜயநகர அரசு 
தென்னகத்தில் நிறுவப்படுவதற்கு முன் அங்கு நிலவிய அரசியல் 
சூழ்நிலையைப் பற்றியும் விஜய நகர அரசு அமைக்கப்பட வேண்டிய 
அவசியம் பற்றியும் கூறப்பட்டுள்ளது . இப்பகுதியில் பாண்டிய நாட்டில் 
இருந்த அரசியல் வாரிசுரிமைப்போர் பற்றியும் அவற்றால் பாண்டியநாடு 
கைமாறிய விதமும் அதன் 

அதன் விளைவுகளையும் குறிப்பாகத் 
தென்னிந்தியாவின் மீது முகமதியர்கள் மேற்கொண்ட படையெடுப்புகளின் 
தாக்கம் பற்றியும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது . 


மூன்றாவது அத்தியாயத்தில் விஜயநகர அரசியல் வரலாறு குறித்து 
எழுதப்பட்டுள்ளது . விஜய நகர ஆட்சி நிறுவுவதற்குக் காரணமாக இருந்த 
சங்கம வமிசத்தில் தோன்றிய முதலாம் அரிகரன் முதற்கொண்டு 
தொடர்ந்து ஆண்டு வந்த முதலாம் புக்கன் , இரண்டாம் அரிகரன் , முதலாம் 
தேவராயன் , இரண்டாம் தேவராயன் ஆகிய மன்னர்களின் காலத்தில் 
நிகழ்ந்த அரசியல் மற்றும் படையெடுப்புச் செய்திகளைக் கூறுகிறது . முதல் 
வமிசத்தைச் சேர்ந்த மன்னர்கள் மட்டுமில்லாமல் , சாளுவ மற்றும் துளுவ 
வமிசத்தைச் சேர்ந்த மன்னர் பெருமக்கள் , விஜய நகர அரசு தமிழகத்தில் 
நிலைபெற ஆற்றிய அரசியல் பெரும்பணியை எடுத்துக் கூறுகிறது . 


நான்காவது 

அத்தியாயமாக அமைந்துள்ளதுதான் 
கிருஷ்ணதேவராயர் என்ற தலைப்பாகும் . விஜயநகர ஆட்சியாளர்களிலேயே 
குறிப்பிடத்தக்கவர் கிருஷ்ணதேவராயர் என்றால் அது மிகையாகாது . சிறந்த 
போர்ப் படைத் தளபதி , உயர்ந்த இராஜ தந்திரி , தலைசிறந்த ஆட்சியாளர் , 
பரந்த கல்வி ஞானம் உடையவர் , கலைகளைப் போற்றிய வள்ளல் , தெய்வ 
பக்தி சான்றவர் , சமயப்பொறையுடையவர் என்று பல்வேறு தலைப்புக்களிலே 
அவரது ஆற்றலை வெளிப்படுத்துகிறது . ஆட்சி செவ்வனே நடைபெற 
வேண்டுமானால் ஆட்சியாளர்கள் சிறந்த பொருளாதாரக் கொள்கையை 
உடையவர்களாக இருக்கவேண்டும் . அவ்வகையில் கிருஷ்தேவராயர் சிறந்த 
பொருளாதாரச் சிந்தனையாளர் . இவருடைய இருபது ஆண்டுகால 
நல்லாட்சியினால்தான் விஜய நகர ஆட்சி வரலாற்றில் சிறந்ததோர் இடத்தைப் 
பெற்றுள்ளது என்பன விரிவாக ஆராயப்பட்டுள்ளது . 


Vijaya - 2 


9 


ஐந்தாவது அத்தியாயம் ஆட்சி முறையின் இயல்புகளையும் அதன் 
கூறுகளையும் எடுத்துரைக்கிறது . அரசின் தலைவனான மன்னன் 
முதற்கொண்டு கடைநிலை ஊழியன் வரை இருந்த ஆட்சி அமைப்பைச் 
சீர்தூக்கிப் பார்க்கிறது . மத்திய ஆட்சி , அவ்வாட்சியின் தலைவனான 
மன்னன் , அவனுக்கு உறுதுணையாக ஆட்சி செவ்வனே நடைபெற 
ஆலோசனை கூற மந்திரிகளும் மத்திய ஆட்சியின் செயல்திட்டங்களைச் 
செயல்படுத்தும் செயலகமும் செயல்பட்ட செய்தி கூறப்படுகிறது . மேலும் 
பேரரசின் செலவிற்கு வருவாயைத் தேடித்தந்த வருவாய்த் துறையின் 
ஆதாரங்கள் , வரி விதிப்பு முறை , வசூல்முறை , தள்ளுபடி முறை , 
செலவுகள் போன்றவை பற்றியும் , சட்ட திட்டங்களைச் செயல்படுத்த நீதி 
மன்றங்களும் அவற்றின் செயல்பாடுகளும் கூறப்பட்டுள்ளன . பேரரசைக் 
கட்டிக்காக்கவும் அமைதி ஏற்படுத்தவும் செயல்பட்ட இராணுவம் பற்றியும் 
செய்திகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் மத்திய ஆட்சிக்கு அடுத்த 
நிலையில் செயல்பட்ட மாகாண ஆட்சி அதன் செயல்பாடுகள் பற்றியும் 
ஆராயப்பட்டுள்ளது . குறிப்பாக சபா , ஊர் மற்றும் ஆயகர் முறை பற்றியும் 
கூறப்பட்டுள்ளது . 


அடுத்த அத்தியாயத்தில் சமூக நிலை பற்றி விளக்கப்படுகிறது . 
சமூகத்தில் சாதி , சமய வேறுபாட்டினால் மக்களிடையே ஏற்பட்ட சமூக 
ஏற்றத்தாழ்வுகள் சமுதாயத்தில் நிலவி வந்த பிறப்பு அடிப்படையிலான 
பிரிவுகள் என்பன இங்கு ஆய்வு செய்யப்பட்டுள்ளன . 


ஏழாவது அத்தியாயத்தில் சமயம் தழைக்க அவர்கள் மேற்கொண்ட 
பணிகள் பற்றியும் இவற்றின் மூலமாக இவ்வரசு மக்கள் மனத்தில் 
எங்ஙனம் ஒரு நீங்கா இடத்தைப் பெற்றது என்பன கூறப்பட்டுள்ளன . 


எட்டாவது அத்தியாயத்தில் பொருளாதார நிலை பற்றியும் மக்களின் 
வாழ்க்கைத் தரம் செல்வச் செழிப்பு பற்றியும் பேசப்படுகிறது . நாடெங்கும் 
பல்வேறு தொழில்கள் மன்னனின் ஆதரவாலும் புதிய தொழில் நுட்ப 
வல்லுனர்களின் திறமையாலும் செழித்தோங்கின . உள்நாட்டு மற்றும் 
வெளிநாட்டு வாணிபம் பெருகிப் பல்வேறு வாணிபக் குழுக்கள் தோன்ற 
வழி செய்தது . நாணயங்களின் வெளியீடு நாட்டின் பொருளாதாரத்தைச் 
சீர் செய்தன . நாணயங்கள் பல்வேறு உலோகங்களில் வெளியிடப்பட்டன. 


10 


நாணயங்களின் 

இரு பக்கங்களிலும் உருவங்கள் 
பொறிக்கப்பட்டிருந்தன . அவை சமயக் கொள்கையையும் அரசின் 
பொருளாதார நிலையையும் எடுத்துரைக்கின்றன. 


ஒன்பதாவது அத்தியாயம் இலக்கிய , பன்மொழி பற்றியது . இது 
பல்வேறு கலைகளின் வளர்ச்சி மேம்பாட்டைக் கூறுகிறது . சோழ 
மன்னர்களுக்குப் பின் தமிழகத்தை ஒரே அரசின் கீழ் ஆட்சி செய்த 
விஜயநகர மன்னர்கள் கலை மற்றும் இலக்கியக் காவலர்களாகச் 
செயல்பட்டனர் . இவ்வரலாற்றுப் பகுதி முழுமைக்கும் காணப்படும் ஒரு 
சிறப்பு இயல்பு கலைகளுக்கு மன்னர்கள் அளித்த ஆதரவாகும் . 


கொண்டுள்ளது . 


பத்தாவது அத்தியாயம் கலைகள் என்ற தலைப்பைக் 

மேலும் சிறு , சிறு தலைப்புகளில் செய்திகள் 
விவரிக்கப்பட்டுள்ளது . எந்த ஒரு ஆட்சி அரசியலுக்கும் , சமூகத்திற்கும் 
சிறப்பினை அளிப்பது அப்போதைய கலைகளின் வளர்ச்சியே என்பதை 
இங்கு காணலாம் . கலைவளர்ச்சி எவ்வாறு நாகரீக பண்பாட்டை 
வெளிப்படுத்துகிறது ? மேலும் மக்களின் கலையார்வம் தொண்டு 
போன்றன விளக்கப்பட்டுள்ளது . 


பதினொன்றாவது அத்தியாயமும் இறுதி அத்தியாயமுமாகிய 
முடிவுரை விஜயநகர காலத்தில் பல்வேறு துறைகளில் நிலவிய சிறப்பு 
இயல்புகளைப் பட்டியலிட்டு , விஜயநகரத்தின் சிறப்பம்சத்திற்குரிய 
காரணங்களைச் சுருங்கக் கூறுகிறது . இவ்வரசு கி.பி. 1323 இல் டில்லி 
சுல்தானியப் படையெடுப்பால் அடிமைப் படுத்தப்பட்டதால் சங்கமரின் 
புதல்வர்கள் அங்கிருந்து ஒரு சிறு படையுடன் தப்பி அணி கொண்டி 
பகுதியை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுடன் சேர்ந்து கொண்டனர் . 
இவர்களையும் டில்லி சுல்தான்கள் முறியடித்ததால் இரு சகோதரர்களும் 
கைதிகளாகப் பிடிக்கப்பட்டு டில்லிக்குக் கொண்டுசெல்லப்பட்டனர் . அங்கே 
இவர்களைக் கட்டாய மதமாற்றம் செய்தனர் . பின்பு இவர்களின் திறமையை 
உணர்ந்து நன்கு பயன்படுத்திக் கொள்ளும் பொருட்டு பிரச்சனைகளைச் 
சமாளிக்க அணிகொண்டியின் கவர்னர்களாக முகமது துக்ளக்கினால் 
நியமனம் செய்து அனுப்பப்பட்டனர். ஆனால் அணிகொண்டி திரும்பிய 


2. Ed . Nayak H.M. & Gopal , B.R. " South Indian Studies ” P. 664 


11 


சகோதரர்கள் ஒரு சுதந்திர அரசு ஏற்படுத்தும் நோக்குடன் அறிவும் 
ஆற்றலும் மதியும் நுட்பமும் கொண்டவர்கள் எவரும் சாதனைகள் மூலம் 
வரலாறு படைப்பார்கள் என்ற தத்துவத்தை மறந்துவிடவில்லை . எனினும் 
இவர்களது எண்ணமும் செயலும் ஈடேரவும் சிருங்கேரி வித்தியாரண்ய 
முனிவரின் உற்சாகத்தாலும் அவரின் கோட்பாடுகளாலும் ஈர்க்கப்பட்டு , 
துங்கபத்திரையின் தென்கரையில் விஜயநகரத்தில் ஒரு சுதந்திர அரசை 
அமைத்தனர் . இதுவே விஜயநகரப் பேரரசின் தலைநகராக அமைந்தது . 


3 


விஜயநகர ஆட்சியைச் சங்கமரின் புதல்வர்கள் ஏற்படுத்த 
மேற்கொண்ட முயற்சிகள் யாவை ? அப்போது தென்னாட்டில் அரசியல் 
சூழ்நிலை எப்படி அமைந்திருந்து ? என்பனவற்றை நாம் தெரிந்து 
கொள்வது அவசியமாகும் . குறிப்பாக , தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை 
எப்படி முகமதியர்களுக்குச் சாதகமாக அமைந்திருந்தது என்பதை 
இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் . கி.பி. 12 ஆம் நூற்றாண்டின் 
பிற்பகுதியில் பாரத நாட்டின் வடக்கே டில்லியை தலைநகராகக் கொண்டு 
முகமதிய ஆட்சி ஜலாலுதின் கில்ஜியின் தலைமையின் கீழ் நடைபெற்று 
வந்தது . இவரது மருமகன் அலாவுதின் கில்ஜி ஆட்சியைக் கைப்பற்றும் 
எண்ணத்தில் தன் வலிமையை வளர்த்துக் கொள்ளும் பொருட்டு 
நடத்திய படையெடுப்பே முகமதிய தென்னகப் படையெடுப்புகளில் 
முந்தியதாகும் . அவ்வாறு படையெடுக்கும் போது தென்னாட்டில் நான்கு 
முக்கிய அரசுகள் ஆட்சி புரிந்தன . 


அவற்றுள் வடமேற்கில் யாதவர்களின் அரசு தேவகிரியைத் 
தலைமையிடமாகக் கொண்டு இராமச்சந்திர தேவர் (கி.பி. 1271 முதல் கி.பி. 
1309 வரை) என்ற மன்னர் தலைமையிலும் வடகிழக்கில் காகத்திய அரசு 
வாரங்கல்லைத் தலைமையிடமாகக் கொண்டு இரண்டாம் பிரதாபருத்திரர் 
(கி.பி. 1292 முதல் கி.பி. 1342 வரை ) என்ற மன்னர் தலைமையிலும் 
மைசூர்ப் பகுதி துவார சமுத்திரத்தை தலைமையிடமாகக் கொண்டு ஒய்சாள 
மன்னன் மூன்றாம் வல்லாளன் தலைமையின் கீழும் இருந்தன . 


3. Venkata Ramanappa , M.N. “ Outlines of South Indian History "" 

P.155 
4. பேராசிரியர் அறுவர் சொற்பொழிவுகள் தமிழக வரலாறு . ப . 47 


12 


தென்கோடியிலுள்ள பாண்டிய 

நாட்டில் மதுரையைத் 
தலைமையிடமாகக் கொண்டு குலசேகர பாண்டியனும் , (கி.பி. 1268 முதல் 
கி.பி. 1308 வரை ) அவனுக்குப் பின் அவனது புதல்வர்களான சுந்தர 
பாண்டியனும் , வீர பாண்டியனும் ஆட்சியைக் கைப்பற்றுவதில் கருத்து 
வேறுபாடு கொண்டு வாரிசுரிமைப் போரில் ஈடுபட்டிருந்த காலச் 
சூழ்நிலைதான் தமிழகம் அயலாரின் ஆட்சிக்கு அடிப்பணியக் காரணமாக 
அமைந்தது . 


யாதவர் மற்றும் காகத்திய நாட்டின் 

நிலை : முகமதியர்களின் தென்னகப் 
படையெடுப்புகளில் முந்தியதாகிய அலாவுதின் கில்ஜியின் யாதவ நாட்டுப் 
படையெடுப்பு குறிப்பிடத்தக்கது . அலாவுதின் தேவகிரியைத் தாக்கிய 
தருணம் இராமச்சந்திர தேவர் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் . 
முகமதியப்படையை எதிர்கொள்ள முடியாத இராமச்சந்திரதேவர் 
முகமதியர்களுடன் ஓர் உடன்படிக்கை செய்துகொண்டு , அதன்படி எலிச்பூர் 
மாவட்டத்தைத் தாரை வார்த்துக் கொடுத்தும் , சகலமான பொன் 
பொருளைக் கொடுத்தும் முகமதிய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டார். 
வெற்றியுடன் டில்லி திரும்பிய அலாவுதின் ஜலாலுதினை அரச 
பதவியினின்றும் அகற்றிவிட்டு , டில்லியின் ஏக சுல்தானாக முடிசூட்டிக் 
கொண்டார் . ஆனால் பின்பு யாதவர்கள் , உடன்படிக்கையின்படி கப்பம் 
கட்டத் தவறியதாலும் அலாவுதினின் எதிரியான குஜராத் மன்னனுக்கும் 
அவனது புதல்விக்கும் தங்கள் நாட்டில் தஞ்சமளித்ததாலும் கி.பி. 1302 
இல் ஒரு பெரும் படையைத் தனது படைத்தலைவன் மாலிக்காபூரின் 
தலைமையின் கீழ் அனுப்பினான் . அப்படை யாதவ அரசைத் தாக்கி 
இராமச்சந்திரனையும் அவரது புதல்வனையும் கைது செய்து டில்லி 
கொண்டு சென்றது . ஆனால் அலாவுதின் அவர்களை மன்னித்து , 
மீண்டும் உடன்படிக்கையின் படி நடந்துகொள்ள அனுமதி நல்கினார் . 
அதன்பின் கி.பி. 1316 இல் தேவகிரி டில்லி சுல்தானியத்துடன் 
சேர்க்கப்பட்டது . காகத்திய அரசை 


5. " Vijayanagar City of Victory ” P.7 

பிள்ளை , கே.கே. தென்னிந்திய வரலாறு தொகுதி 2 ப . 9 


13 


வாரங்கல்லைத் தலைமையிடமாகக் கொண்டு இரண்டாம் பிரதாபருத்திரர் 
என்ற மன்னன் ஆண்டு வந்தான் . ஆனால் கி.பி. 1316 இல் சுல்தான் 
அலாவுதீன் இறந்தபிறகு ஆங்காங்கு குழப்பங்களும் 
ஒற்றுமையின்மையும் நிகழ்ந்தன . அதனால் காகத்திய அரசும் 
உடன்படிக்கையின்படி கப்பம் கட்டத் தவறி சுதந்திர அரசாக ஆட்சி செய்தது . 
ஆனால் அலாவுதீனுக்குப் பின் ஆட்சிக்கு வந்த முபாரக் கில்ஜி தனது 
படைத்தளபதி குஸ்ருகானை காகத்திய அரசின் மீது படையெடுக்க 
ஏவினான் . படை காகத்திய அரசை முற்றுகையிட்டு மீண்டும் கப்பம் 
கட்டவும் உடன்படிக்கையின்படி சுல்தானின் மேலாதிக்கத்தை ஏற்கவும் 
ஒப்புக் கொள்ளச் செய்தது . 


ஒய்சாள நாட்டின் நிலை : யாதவர்களின் தேவகிரி அரசும் , காகத்தியர்களின் 
வாரங்கல் அரசும் மேற்கண்டவாறு முகமதிய ஆட்சிக்கு உட்பட்டது . மேலும் 
தெற்கே ஆட்சி செய்த ஒய்சாளர்களின் அரசையும் , பாண்டியர்களின் 
அரசையும் வெல்லத்திட்டம் தீட்டி கி.பி. 1310 இல் படைத்தளபதி 
மாலிக்காபூரின் தலைமையின் கீழ் ஓய்சாள நாட்டை அடைந்தது . 
அப்போது அங்கு ஆட்சியாளனாக இருந்தவன் மூன்றாம் வல்லாளன் 
என்ற வீரம் செறிந்த மன்னனாவான் . ஆனால் மூன்றாம் வல்லாளன் 
தெற்கில் உள்ள அரசுகளைப் பிடிக்கும் எண்ணம் மேலோங்க வழி 
நெடுகிலும் உள்ள ஊர்களைச் சூரையாடி மதுரை செல்வதற்குள் , 
முகமதியப் படை தலைநகர் துவார சமுத்திரத்தில் முகாமிட்டிருப்பதை 
அறிந்து , தன் படையெடுப்பை முடித்துக்கொண்டு திரும்பினான் தலைநகர் . 
ஆனால் முகமதியர்களின் பெரும் படையை எதிர்கொள்ள முடியாத 
வல்லாளன் பெரும் பொருளுடன் கைது செய்யப்பட்டு டில்லிக்கு 
அனுப்பப்பட்டான் . இருப்பினும் சுல்தான் அவனை மன்னித்து படுதலை 
செய்தான் . மூன்றாம் வல்லாளனும் சுல்தானின் மேலாதிக்கத்தை 
ஏற்றுக்கொண்டான் . 


பாண்டிய நாட்டின் நிலைமையும் முகமதிய ஆதிக்கமும் : பாண்டிய 
நாட்டில் சடையவர்மன் முதலாவது சுந்தரபாண்டியனுக்குப்பின் 


7. Robert Sewell , " The Historical Inscriptions of South India "" 

P. 176 


14 


குலசேகரபாண்டியன் என்பவன் அரசு கட்டிலேறினான் . இவன் பாண்டிய 
அரசுக்குப் பகைவர்களாக இருந்த ஒய்சாளர்களையும் சோழர்களையும் 
ஒடுக்கும் நோக்கோடு இராமனாதனையும் , மூன்றாம் இராஜராஜனையும் 
வென்று ஓய்சாளர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த தமிழகப் பகுதிகளையும் 
சோழநாட்டின் சில ஆட்சிப் பகுதிகளையும் பாண்டியப் பேரரசுடன் 
இணைத்தான் . இவன் காலத்தில் இத்தாலி நாட்டிலிருந்து பாண்டிய 
நாட்டிற்கு வருகைபுரிந்த மார்க்கபோலோ என்ற அறிஞர் குலசேகரின் 
ஆட்சியின் மாட்சிமையைப் பற்றியும் அவனுக்குப்பின் வந்தவர்களின் 
திறமையின்மையால் பாண்டியப் பேரரசு வீழ்ச்சியடையத் தலைபட்டதையும் 
தனது பயணநூலில் குறிப்பிட்டுள்ளார் . 


குலசேகரப் பாண்டியனுக்கு சுந்தர பாண்டியன் , வீர பாண்டியன் 
என்ற இரு புதல்வர்கள் இருந்தனர் . இவர்களில் தலைமகன் 
சுந்தரபாண்டியன் பட்டத்து இராணியாகிய கோப்பெருந்தேவியின் 
மகனாவான் . பின்னவனான வீரபாண்டியன் காதற் கிழத்திக்குப் 
பிறந்தவன் . வீரபாண்டியன் வீரம் செறிந்தவனாகவும் , திறமை 
மிக்கவனாகவும் இருந்ததால் குலசேகர பாண்டியன் அவனுக்கு இளவரசுப் 
பட்டம் கட்டினான் . இச்செயலால் வெறுப்புற்ற மூத்தமகன் 
சுந்தரபாண்டியன் தந்தையைக் கொன்று விடவே , பாண்டிய நாட்டில் 
வாரிசுரிமைப் போர் ஏற்பட்டது . அதன் விளைவாக பாண்டி நாட்டின் ஒரு 
பகுதியைச் சுந்தர பாண்டியன் மதுரையில் இருந்து கொண்டும் 
வீரபாண்டியன் திருச்சிராப்பள்ளி , உறையூர் போன்ற பாண்டிய நாட்டின் 
மற்றொரு பகுதியிலிருந்து கொண்டு தனித்தனியே ஆட்சி செய்தனர் . 


பாண்டிய நாட்டில் நிகழ்ந்த உள்நாட்டுக் குழப்பத்தைப் 
பயன்படுத்திக் கொள்ள அண்டை நாட்டு ஆட்சியாளர்கள் தக்க தருணம் 
பார்த்து நின்றனர் . அச்சமயம் வீரபாண்டியன் கேரளநாட்டு மன்னனும் 
தீவிரப்போர் வீரனுமான இரவிவர்மனின் உதவியை நாடவே அவனும் 
ஒத்துக் கொண்டு சுந்தரபாண்டியனைத் தோற்கடித்துத் தமிழகத்தில் 
நுழைந்து காஞ்சிபுரம் வரை படையெடுத்தான் . 
8. Robert Sewell, The Historical Inscriptions of South India " 

P.176 
9. Opcit P. 96 
10. பரந்தாமனார் , அ.கி. திருமலை நாயக்க வரலாறு . ப . 16 


15 


76 


80 


84 


நர்மதை 


நான்கு 
அரசுகள் 
தேவகிரீ ,வாரங்கல் 
துவார சமுத்திரம் 


தப்தி 


எலிச்பூர் 


-20 


மதுரை 20 


• தேவகிரி , 


கோதாவரி 


அரசு 


தேவகிரி 
யாதவர்கள் 


வாரங்கல். 


வேங்கி 


காகதிய அரசு 


16 


• விஜயநகரம் 


une 


ஹொய்சள் அரசு 
துவாரசமுத்திரம் 


ெெசன்னை 


அரபிக் 
கடல் 


வங்காளக் குடாக் 
கடல் 


ஞ்சை 


ங்கூர் 


பாண்டிய நாடு 
15. மதுரை 


8 


திருவனந்தபுரம் 

இந்துப் பேராழி 


8 


இலங்கை 


84 


16 


வீரபாண்டியனுக்கு இரவிவர்மன் உதவி செய்ததால் , சுந்தர 
பாண்டியனும் , ஒய்சாளர்களை வென்று தலைநகர் துவாரசமுத்திரத்தில் 
தங்கியிருந்த மாலிக்காபூரின் உதவியை நாடித் தூது அனுப்பினான் . 
மாலிக்காபூரும் பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்கத் திட்டம் தீட்டிக் 
கொண்டிருந்ததால் இதுவே தக்க தருணமாக நினைத்தான் . 


இச்சூழ்நிலையில் மாலிக்காபூருடன் மூன்றாம் வல்லாளனும் 
சேர்ந்த பெரும்படை பாண்டிய நாட்டை நோக்கிப் புறப்பட்டது . முதலில் 
சோழ நாட்டையடைந்து உறையூரைத் தாக்கினர் . ஆனால் சிதறிக் கிடந்த 
சிற்றரசர்கள் ஒன்று சேர்ந்தும் பயன் அளிக்காததால் மேலும் முன்னேறி 
சீரங்கம் கோயிலைத் தாக்கிச் சிதைத்தனர் . பின் மதுரை நோக்கிச் சென்ற 
படை வழி நெடுகிலும் இருந்த இந்து ஆலயங்களைத் தரை மட்டமாக்கிச் 
சென்றது . ஆனால் வீரபாண்டியன் முகமதியப்படையின் செயல்களையும் , 
அட்டூழியங்களையும் அறிந்து அச்சம் கொண்டு முகமதியப்படையை 
எதிர்கொள்ள முடியாமல் காட்டினுள் ஒளிந்து கொண்டான் . அதனால் 
அகப்பட்ட யானை , குதிரைப்படைகளையும் பெரும் பொருளையும் 
சூறையாடினான் . பின்பு தன்னை உதவிக்கு அழைத்த 
சுந்தரபாண்டியனை எதிர் கொள்ளப் படை புறப்பட்டது . ஆனால் 
மாலிக்காபூரின் செயல்களை உணர்ந்த சுந்தர பாண்டியன் ஒளிந்து 
கொண்டதால் , இராமேஸ்வரம் வரை சென்ற மாலிக்காபூர் அங்கு 
தங்களது வெற்றியின் நினைவாக நினைவுச்சின்னம் ஒன்றைக் 
கட்டினான் . இதற்கிடையில் சுந்தரபாண்டியனின் மாமன் விக்கிரம 
பாண்டியன் முகம்மதியப்படையைத் தோற்கடிக்க வேண்டும் என்ற 
எண்ணத்தில் ஒரு பெரும்படையைத் திரட்டிக் கொண்டு மாலிக்காபூரைத் 
தோற்கடித்தான் . தோல்வியுற்ற மாலிக்காபூர் டில்லிக்குத் திரும்பினான் . 


11 


12 


இதற்கிடையே கி.பி. 1316 இல் அலாவுதின் இறந்ததும் சந்தர்ப்பத்தை 
நழுவவிடாமல் மாலிக்காபூர் அரியணையேறினான் . ஆயினும் சொற்ப 
காலத்திலேயே கொல்லப்பட்டு அலாவுதின் மகன் முபாரக்ஷா டில்லியின் 
சுல்தானானான் . தென்பகுதியில் ஏற்பட்ட குழப்பத்தை அடக்க தளபதி 
குஸ்ருகானை கி.பி. 1317 இல் மதுரைக்கு அனுப்பினான் . ஆனால் வெற்றி 


11. Robert Sewell , " The Historical inscriptions of South India " 

P176 
12. பிள்ளை கே.கே. தென் இந்திய வரலாறு தொகுதி , 20. 10 


Vijaya - 3 


17 


பெறாமல் சுல்தான் பதவியைப் பிடிப்பதற்குத் திட்டம் 
தீட்டிக்கொண்டிருந்தான் . எனவே படைவீரர்கள் அவனை விலங்கிட்டு 
டில்லி கொண்டு சென்றனர் . ஆனால் குஸ்ருகான் சுல்தான் 
முபாரக்ஷாவைக் 

கொன்றுவிட்டு , டில்லியின் சுல்தானாக 
முடிசூட்டிக்கொண்டான் . ஆனால் சிறிது காலத்திற்குள்ளாகவே கி.பி. 
1320 இல் கியாசுதின் என்பவன் சுல்தான் பதவியைப் பெற்றான் . இவன் 
இந்தியாவை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரத் திட்டமிட்டு , கி.பி. 1323 ல் 
தனது மகன் உலுக்கானை பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்கப் 
பணித்தான் . அப்போது பாண்டிய நாட்டில் ஆட்சி புரிந்த பராக்கிரம 
பாண்டியன் முகமதியப் படையுடன் வீரத்துடன் போராடினாலும் 
பாண்டியநாடு டில்லி சுல்தான் ஆட்சியில் இருபத்து மூன்றாவது மாநிலமாக 
இணைந்தது . 


வெற்றி பெற்ற உலுக்கான் டில்லி சென்றதும் பதவியில் ஆசை 
கொண்டு தனது தந்தையைக் கொன்றுவிட்டு முகம்மது பின் துக்ளக் என்ற 
பெயரோடு டில்லியின் ஏக சுல்தானாக முடிசூட்டிக் கொண்டான் . முகமதிய 
ஆட்சியுடன் இணைந்து விட்ட மதுரையை ஆட்சி செய்ய ஜலாலுதின் 
அசன்ஷா என்பவனைப் பிரதிநிதியாக நியமித்தான் . முகமதியர்களின் 
கொடுங்கோலாட்சியாலும் , பாரபட்சமுற்ற தன்மையினாலும் வெறுப்புற்ற 
மக்களும் ஆங்கங்கே ஆண்ட மன்னர்களும் கிளர்ச்சியில் ஈடுபட்டதால் 
நிலைமையை டில்லி சுல்தான்களால் கட்டுப்படுத்த முடியாமையால் 
அவர்கள் தங்கள் சுதந்திரத்தைப் பிரகடனப்படுத்தினர் . மேலும் டில்லி 
சுல்தான்களின் பிரதிநிதியாக மதுரையை ஆண்ட ஜலாலுதின் 
அசன்ஷாவும் கி.பி. 1335 இல் முழு உரிமை பெற்ற சுல்தானாகப் 
பிரகடனப்படுத்திக் கொண்டான் .13 மேலும் அதனைச் செயலாக்கும் 
விதத்தில் தன் பொற்காசுகளையும் , வெள்ளிக் காசுகளையும் 
வெளியிட்டான் . அதன்பின் உடௌஜி , குத்புதின் , கியாஸ் உதின் 
தாமகன்ஷா, நாசிர்உதின் , அடில்ஷா பக்ருதின் முபாரக்ஷா, அலாவுதின் 
சிக்கந்தர்ஷா என்போர் மதுரை சுல்தான்களாக ஆட்சி செய்தனர் . 


.......... 


13. முகம்மது துக்ளக்கினால் வெளியிடப்பட்ட நாணயங்களுள் கி.பி. 1334 ஆம் ஆண்டு 

பொறிக்கப்பட்டதே கடைசியாண்டினதாக உள்ளதாலும் , அஷன்ஷாகி.பி . 1335 ஆம் 
ஆண்டு முதன்முதலாகத் தனது நாணயத்தினை வெளியிட்டுள்ளதாலும் அஷன்ஷா 
கி.பி. 1335 ஆம் ஆண்டு மதுரைச் சுல்தானாகப் பதவியேற்றான் என்பதுறுதி . 
ம. இராச சேகர தங்கமணி பாண்டியர் வரலாறு முதல் பாகம்) ப . 578 

18 


716 


8lo 


தென்னிந்தியா -1300-1500 


20 


பாமினி சுல்தானிய 


அரசு 


குத்த பெனுகொண்டார் 

814 

கடகம் . 
பீடார் 
குல்பர்கா . 

வால்டேர் 
. விஜயபுரி 

விசாகப்பட்டினம் 

கொண்டபள்ளி 
வனவாசி . 

இராய்ச்சூர் 
146 

கம்பிலி 
பங்காபூர் 

• அதோனி 

. 
கோகர்ணம் 
ஹோன்வார் 

நெல்லூர் 
துவாரசமுத்திரம் திருப்பதி 
7 

சந்திரகிரி பெழவேற்காடு 
சிருங்கேரி 

யாதவராயர் நாடு 
மேல்கோட்டை 

சென்னை 
மங்களூர் 

வேலூர் 
உம்மத்தார் 

சம்புவராயர் நாடு 
கண்ணனூர் 

படைவீடு 
2. கள்ளிக்கோட்டை 

சுல்தானிய அரசு 
கொச்சி 

மதுரை 


முதுகல் 
. அவளது 


கோவா விஜயநகரம் 


16 


அரபிக் 


வங்காளக் 
குடாக் 
கடல் 


12 


கொங்கு 
நாடு , 


காம 


ராஜ்யம் 


தென்காசி 
திருவனந்தபுரம் , 

பாண்டியர் 
நாடு 

இலங்கை 
7,6 இந்துப் பேராழி 


18 


8 . 


1610 


84 


19 


கர்நாடகத்தில் ஒய்சாள மன்னர்கள் துவார சமுத்திரத்தைத் 
தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்தனர் . ஆயினும் அவர்கள் 
அமைதியாக ஆட்சி செய்ய முடியவில்லை . எனவே டில்லி சுல்தான்களின் 
தென்னிந்தியப் படையெடுப்பால் பாதிக்கப்பட்ட ஒய்சாள மன்னர்கள் 
தங்கள் தலைநகரத்தைத் துவார சமுத்திரத்திலிருந்து தொண்டை 
மண்டலத்தில் திருவண்ணாமலைக்கு மாற்றிக் 

கொண்டனர் . 
திருவண்ணாமலையிலிருந்து ஆட்சி செய்த ஒய்சாளர்கள் , சோழ 
மன்னர்களுடன் நட்பு கொண்டனர் . முகமதியர்களின் தொல்லையால் 
இடமாற்றம் பெற்ற மூன்றாம் வல்லாளன் அவர்களின்பால் கடும் கோபம் 
கொண்டு அவர்களை வீழ்த்த நாள் பார்த்துக் கொண்டிருந்தான் . எனவே 
ஒரு பெரும் படையுடன் மதுரைமீது போர் தொடுக்கத் திட்டம் தீட்டி , படை 
புறப்பட்டது . படை சோழ நாட்டில் புகுந்து காவிரிக் கரையில் கண்ணனூர்க் 
குப்பம் என்ற இடத்தில் முகாமிட்டிருந்தது . இச்செயலை உணர்ந்த மதுரை 
சுல்தான் கியாசுதின் 6000 போர் வீரர்களுடன் கண்ணனூர்க் குப்பத்தை 
அடைந்தான் . மிகத் திறமையுடன் போரிட்ட மூன்றாம் வல்லாளனுக்கு 
ஆரம்பத்தில் வெற்றி கிட்டினாலும் தொடர்ந்து போரிட்டத்தில் ஓய்சாளப் 
படை தோற்கடிக்கப்பட்டு மூன்றாம் வல்லாளன் கொல்லப்பட்டான் . இதுவே 
கி.பி. 1342 இல் நடந்த கண்ணனூர்க் குப்பம் போர் எனப்பட்டது .14 பின்பு 
நான்காம் வல்லாளன் என்பவன் தன் தந்தைக்குபின் ஒய்சாள மன்னனாக 
முடிசூட்டிக்கொண்டான் . நலிவுற்ற ஒய்சாள அரசு இந்தத் திறமையற்ற 
மன்னனின் கீழ் மேலும் தாழ்வுற்றது . இச்சூழ்நிலையைப் பயன்படுத்தி 
ஒய்சாளர்களின் கீழ் இருந்த பல சிற்றரசுகள் தங்களின் சுதந்திரத்தைப் 
பிரகடனப்படுத்திக் கொண்டன. ஒய்சாளர்களின் கீழ் சிற்றரசாக இருந்த 
விஜய நகர அரசும் இவ்வாய்ப்பைப் பயன்படுத்திக் கொண்டு ஒரு சுதந்திர 
அரசை அமைத்தது . 


14. Venkata Ramanappa , M.N. " Outlines of South Indian 

History " P.157 


20 


3 . 


அரசியல் 


கி.பி. பதினான்காம் நூற்றாண்டில் தென்னிந்திய வரலாற்றில் 
மறக்கமுடியாத ஒரு தனியிடத்தைப் பெற்றிருப்பதுதான் விஜயநகர 
வரலாற்றின் முக்கியத்துவமாகும் . ஏனெனில் தமிழகத்தில் அயலாரின் 
ஊடுருவலால் பாதிக்கப்பட்டிருந்த தமிழ்ச் சமுதாயத்தையும் , இந்து 
சமயத்தையும் பாதுகாத்து நிலைப்படுத்தி , கலை , பண்பாடுகளை என்றும் 
அழியாமல் மேன்மைப்படுத்தி வாழ்வாங்கு வாழ வித்திட்ட 
வீரவேந்தர்களின் சாதனைகள்தான் விஜயநகர வரலாற்றில் 
மலர்ந்துள்ளன . தென்னாட்டிலிருந்த அரசியல் நிலையின் 
சந்தர்ப்பத்தைப் பயன்படுத்தி மதுரையில் முகமதிய ஆட்சியாளர்களின் 
சமயக்கொடுமைகளாலும் , வரிக் கொடுமைகளினாலும் வெகுவாகப் 
பாதிக்கப்பட்டிருந்த மக்களிடையே இந்து சமயக் கோட்டுபாடுகள் பரவி , 
மக்களின் ஒருமித்த ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருந்த கால 
கட்டத்தில்தான் விஜயநகர ஆட்சி தமிழகம் முழுமைக்கும் 
விரிவுபடுத்தப்பட்டது . 


தென்னாட்டில் கர்நாடகாவில் துவார சமுத்திரத்தைத் தலைநகராகக் 
கொண்டு ஆட்சி செய்த ஓய்சாளர்களிடம் அதிகாரிகளாகவும் 
சிற்றரசர்களாகவும் அரிகரனும் புக்கனும் இருந்தனர் . கி.பி. 1342 இல் 
ஒய்சாள மன்னன் மூன்றாம் வல்லாளனுக்கும் மதுரை சுல்தான் 
கியாசுதினுக்கும் நடைபெற்ற கண்ணனூர் குப்பம் போரில் மூன்றாம் 
வல்லாளன் கொல்லப்பட்டான் . பின் அவனது மகன் நான்காம் வல்லாளன் 
பட்டத்திற்கு வந்தான் . எனினும் சிறிது காலத்தில் இறந்தான் . எனவே கி.பி. 
1346 இல் ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலையைப் பயன்படுத்தி ஆங்காங்கே 
புரட்சியும் , பூசல்களும் நிலவின் . அரிகரனும் , புக்கனும் தாங்கள் ஓய்சாள் 
வாரிசு என்று அறிவித்து , விஜயநகரப் பேரரசினை அமைத்தனர் 


முதலாம் அரிகரன் ( கி.பி. 1336 - 1356) : விஜயநகரின் முதல் 
வமிசமான சங்கம வமிசத்தில் தோன்றிய முதலாம் அரிகரன் விஜயநகர 


1. I.H.Q.Vol. IX P. 530 


21 


ஆட்சியை ஏற்படுத்திய போது அவனுடைய நான்கு சகோதரர்களும் 
அவ்வாட்சிக்கு உறுதுணையாக இருந்தனர் . எனினும் அப்போது நாலா 
பக்கங்களிலும் அயலாரின் அச்சுறுத்தல்களும் தொல்லைகளும் 
எழுந்ததால் அவர்களை ஒடுக்கப் போரிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது . 
மேலும் தமிழகமெங்கும் ஆட்சியை விரிவுபடுத்த போரை ஒரு 
சந்தர்ப்பமாகப் பயன்படுத்திக் கொண்டனர். ஆட்சியின் விரிவாக்கச் செயல் 
திட்டங்களில் சிறப்புடன் செயல்பட்ட அரிகரன் தனது தனித்துவத்தை 
வெளிப்படுத்தும் பொருட்டு மகாராஜாதிராஜா என்ற பட்டத்தைச் சூட்டிக் 
கொண்டான் . மேலும் பலநீண்டகால திட்டத்துடன் நிரந்தரமான 
நல்லாட்சியை ஏற்படுத்திச் செயல் திட்டங்களை உருவாக்கினான் . 


கோமல் மானியம் : இம்மானியம் விஜயநகர மன்னன் முதலாம் 
அரிகரனால் வெளியிடப்பட்டதாகும். இது தொடர்பான செப்பேடு, மாயவரம் 
தாலுக்கா , கோமல் என்னும் சிற்றூரில் கண்டெடுக்கப்பட்டதால் 
இப்பெயரைப் பெறுகிறது . சிதைந்த நிலையில் உள்ள இச்செப்பேடு 
முழுமையாகக் கிடைக்காவிட்டாலும் கடைசிப்பகுதி இப்போது கிடைக்கிறது . 
இம்மானியத்தின்படி சித்தமூர் என்ற கிராமம் சில பிராமணர்களுக்கு 
வழங்கப்பட்ட செய்தியைக் கூறுகிறது . இம்மானியத்தின் முக்கியத்துவம் 
என்னவெனில் முதலாம் அரிகரன் காலத்தில் தமிழகத்தில் விஜயநகர 
மன்னர்கள் மேற்கொண்ட படையெடுப்பைக் கூறுகிறது . கண்ணணூர் 
குப்பம் போரில் ஒய்சாளர்கள் பெற்ற தோல்வியைத் தாங்கள் பெற்றதாக 
சங்கம சகோதரர் எண்ணினர் . மேலும் இப்போருக்குப் பின் பழிக்குப் பழி 
வாங்கக் காத்துக் கொண்டிருந்தனர் . எனவே அரிகரன் தனது சகோதரன் 
முதலாம் புக்கனின் தலைமையின்கீழ் ஒரு பெரும் படையை மதுரை 
சுல்தான்களை வீழ்த்த அனுப்பினான் . அப்போதுதான் இந்த கோமல் 
மானியம் என்ற செப்பேடு வெளியிடப்பட்டதாகக் கூறுகின்றனர் . எனவே 
குமார கம்பணா மேற்கொண்ட தமிழகப் படையெடுப்புக்கு இது 
முன்னோடியாக அமைந்துள்ளது . 

இவ்வாறு விரிவாக்கம் செய்யப்பட்ட அரசிற்குப் பொருளாதாரச் 
சிக்கல்கள் வந்தடைந்தன . அவற்றைக் களைய இரு திட்டங்களை 
மேற்கொண்டான் . அவ்வாறு விவசாயிகளை ஊக்குவித்துக் காடுகளை 


22 


அழித்து , அவற்றை விளைநிலங்களாகவும் , தரிசு நிலங்களைப் 
பயிர்த்தொழிலுக்கு உகந்ததாக மாற்றவும் நடவடிக்கை மேற்கொண்டான் . 
சலுகை அடிப்படையில் நிலங்களைக் குத்தகைக்கு விட வழிவகை 
மேற்கொண்டு விளைச்சலைப் பெருக்கிப் பொருளாதாரத்தை 
மேம்படுத்தினான் . அரசாங்கம் செவ்வனே செயல்பட நீதி மற்றும் 
வருவாய்த்துறை அதிகாரிகளை நியமித்து வரிவசூல் செய்யப்பட்டது . 
மாகாண ஆட்சி உத்வேகத்துடன் சிறப்பாக நடைபெற அதிகாரிகள் 
பல்வேறு துறையின் கீழ் நியமனம் செய்யப்பட்டனர் . அவர்களை மாகாண 
ஆளுநர்கள் கண்காணித்து வந்தனர் . கி.பி. 1342 க்குப் பின் 
ஒய்சாளர்களின் நிலை சரிந்ததால் அவர்களின் ஆட்சிப் பகுதியைத் 
தங்களது அரசுடன் இணைத்துக் கொண்டனர் . 


முதலாம் புக்கன் ( கி.பி. 1344 - 1377 ) : முதலாம் அரிகரனுக்குப்பின் 
அவனது சகோதரன் முதலாம் புக்கன் விஜயநகர ஆட்சியாளனாக 
முடிசூட்டிக் கொண்டான் . எனினும் தனது சகோதரனின் ஆட்சிக் 
காலத்திலேயே நிர்வாகப் பொறுப்பில் அமர்த்தப்பட்ட செய்திகளை உறுதி 
செய்யும் கல்வெட்டுச்சாசனங்கள் கிடைக்கின்றன . நிர்வாக அனுபவமும் , 
திறமையும் , பெற்றிருந்ததால் மாகாணப் பொறுப்புகளை முழுமையுடன் 
நிர்வகிக்க அதிகாரம் பெற்றிருந்தான் . சங்கமரின் ஐந்து புதல்வர்களும் 
ஒற்றுமையுடனும் , ஒத்துழைப்புடனும் விஜயநகர ஆட்சியை விரிவுபடுத்தி 
நிர்வகித்த போதிலும் அவர்களது புதல்வர்களின் ஒற்றுமையின்மையால் 
அரசிற்குச் சில இடற்பாடுகள் நேர்ந்தன. எனவே அவர்களை நிர்வாகப் 
பொறுப்பிலிருந்து அகற்றிவிட்டு தனது புதல்வர்களை நியமித்தான் . 
அவ்வாறு வீரம் செறிந்த தன் மகன் குமார கம்பணாவை முல்பாகல் 
மாகாணத்தில் முதல் ஆட்சியாளராக நியமித்தான் . வடபகுதியிலுள்ள 
பிரதேசங்களைப் புக்கனும் , தென்பகுதிப் பிரதேசங்களை குமார 
கம்பணாவும் வென்று பேரரசை வலுப்படுத்தினர் . எனினும் முதலாம் 
புக்கன் மதுரை சுல்தான்களை ஒழிக்க கி.பி. 1344 ஆம் ஆண்டிற்கும் 
கி.பி. 1356 ஆம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் படையெடுப்பை 


2. O.S.I.H. : P 158 


23 


மேற்கொண்ட செய்தியை கோமல் மானியம் கூறுகிறது . வரலாற்றறிஞர் 
சாம்சி சிராஜ் அபிக் கூற்றின்படி முதலாம் புக்கன் மதுரைமீது படையெடுத்து 
சுல்தானைச் சிறைப்பிடித்து மதுரையையும் அதன் 
சுற்றுப்புறப்பகுதிகளையும் பேரரசுடன் இணைத்து தன் ஆட்சியின் 
கீழ்க்கொண்டு வந்தான் . இந்த வெற்றிகரமான படையெடுப்பின் 
விளைவாக முகமதியர்களின் மதுரை ஆட்சிக்குத் தற்காலிகமாக 
முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது . விஜயநகர மன்னர்கள் தமிழகத்தில் 
மேற்கொண்ட முதல் படையெடுப்பு இது என்று சொன்னால் அது 
மிகையாகாது . பின்னாளில் நடைபெற்ற குமார கம்பணாவின் தமிழகப் 
படையெடுப்புக்கும் , தமிழகம் விஜய நகர மன்னர்களின் ஆட்சியின் கீழ் 
வருவதற்கும் இது தூண்டுதலாக அமைந்திருந்தது . 


தனது ஆட்சிக் காலத்திலேயே - முல்பாகல் மாகாணத்தின் 
ஆட்சியாளனாக இருந்த தன் மகன் குமார கம்பணா கி.பி. 1374 இல் 
இன்னுயிர் நீத்ததால் ( கம்பணாவின் சாதனைகள் தனித் தலைப்பில் 
விளக்கப்பட்டுள்ளன ) தனது மற்றொரு மகனான இரண்டாம் அரிகரனை 
அம்மாகாணத்தின் ஆட்சியாளனாக நியமித்தான் . எனினும் கி.பி. 1377 
இல் முதலாம் புக்கன் விண்ணுலகை எய்தினான் . புக்கன் திறமை வாய்ந்த 
நல்லாட்சியாளன் . அவனுடைய ஆட்சிக் காலத்தில்தான் விஜய நகர ஆட்சி 
விரிவுபடுத்தப்பட்டது . மேலும் இந்து மதமும் , அதன் கோட்பாடுகளும் 
காப்பாற்றப்பட்டன. ஆனால் மற்ற மதங்களையும் வெறுக்கவில்லை . 
மேலும் சமயப்பொறையுடமைத் தத்துவத்தை மேற்கொண்டதற்குச் 
சான்றாக சிரவண பெல்கோலா கல்வெட்டு உள்ளது . சைவர்களுக்கும் , 
வைணவர்களுக்கும் இடையே நடைபெற்று வந்த கருத்துச் சிக்கல்களையும் , 
வேறுபாடுகளையும் களைந்து சமாதானப்படுத்தினான் என்று கூறுகிறது . 
எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படைத் தத்துவத்தை உணர்த்தும் பொருட்டு 
அவரவர்களின் விருப்பப்படி நடந்து கொள்ள உத்திரவாதம் அளிக்கப்பட்டது . 
அவ்வாறு உத்திரவாதம் செய்யப்பட்ட சான்றுகளின் நகல்கள் முக்கிய 
இடங்களில் வைத்துப் பேணப்பட்டன. யூதர் , கிருத்தவர் , முகமதியர் போன்ற 
அனைத்து மதச்சார்பாளர்களும் இராயர்களை மதக் காப்பாளர்களாகக் 
கருதினர் . மேலும் புக்கன் ஒரு தர்ம குணம் படைத்த நல்லாட்சியாளன் 


3 


3.O.S.I.H : P162 Ed . Nayak , H.M. & GopalB.R . " South Indian Studies " P.107 


24 


என்பதற்குச் சான்றாக அந்தியூர் என்ற கிராமம் , அக்கோயிலில் 
ஊழியம் செய்த பிராமணர்களுக்குச் சர்வமானியமாகக் கொடுக்கப்பட்டதை 
தென்னிந்தியக் கல்வெட்டுச் சான்று கூறுகிறது . 


4 


குமார கம்பணா : குமார கம்பணா, விஜய நகர வரலாற்றில் , தன் தந்தை 
முதலாம் புக்கனின் ஆட்சிக் காலத்திலேயே தமிழகத்தின் முதல் விஜய நகர 
மகாமண்டலேசுவரனாக நியமிக்கப்பட்டான் . 5 கம்பணாவின் பணியும் , 
ஆட்சியும் விஜயநகர வரலாற்றில் குறிப்பிடத்தக்கதாகும் . ஏனெனில் , 
அவன் ஒரு தலை சிறந்த படைத்தளபதி மட்டுமல்லாமல் நிர்வாகத் 
திறனையும் ஒருங்கே பெற்ற ஆட்சியாளனாவான் . தனது ஆட்சிக் 
காலத்தில் பழம் பெருமை வாய்ந்த மதங்களைக் கட்டிக் காப்பதிலும் , 
கோயில்களைப் பாதுகாத்து அதன் நிர்வாகத்தின் சீரமைப்பிற்கும் இவனது 
பணி தேவையான ஒன்றாயிற்று எனச் சரித்திர ஆவணங்களும் , 
கல்வெட்டுச் சான்றுகளும் கூறுகின்றன . மதுரையில் இருந்து கொண்டு 
ஆட்சி செய்த சுல்தான்களின் ஆதிக்கத்திற்கு முடிவு கட்ட முதலாம் புக்கன் 
விரும்பினான் . அதே நேரத்தில் , தொண்டை மண்டலத்தில் படை வீட்டில் 
சிற்றரசர்களாக இருந்த சம்புவராயர்கள் வலிமை பெற்று வருவதையும் 
புக்கன் விரும்பவில்லை . எனவே மதுரையில் ஆண்ட சுல்தான்களை 
வேரறுக்கவும் சம்புவராயர்களை அடக்கி ஒடுக்கவும் முல்பாகல் 
இராஜியத்தில் மகாமண்டலேசுவரராக ஆண்டு வந்த தன் மகன் 
கம்பணாவைப் படையுடன் செல்லப் பணித்தான் . இந்தச் சூழ்நிலையில் 
கம்பணாவின் மிக முக்கிய குறிக்கோளாக இருந்தவை இந்துமதத்தைக் 
காப்பதிலும் . சுல்தானியத் தாக்குதலால் நிலைகுலைவு ஏற்பட்ட 
கோயில்களை புனரமைத்துச் சட்டம் , ஒழுங்கு அமைதியைப் பேணிக் 
காக்கவும் பேரார்வம் காட்டினான் . ? முகமதியர் சமய வெறியால் 
இந்துக்களின் தெய்வமாகிய பசுக்களைக் கொன்றும் , நுண்கலைகளைச் 


4. S.I.I. Vol . ||| Part IP . 1271 
5. Sastri, K.N. " A History of South India" P. 276 
6. Krishnaswamy, Dr. A. " The Tamil Country under Vijayanagar " 

" 
P. 41 

ARE No. 267 of 1919 
7. Krishnaswamy Iyengar s . " Sources of Vijayanagar Histroy " P.2 


Vijaya - 4 


25 


சிதைத்தும் , தெய்வவிக்ரகங்களை உடைத்தும் சிதைவு செய்த ஆட்சியைக் 
கம்பணா தன் பெரு முயற்சியாலும் , அவர்தம் திறமை வாய்ந்த போர்த் 
தளபதிகளாலும், ஆற்றலும் , அறிவும் செறிந்த நிர்வாகிகளாலும் வென்று 
தமிழகம் புத்துயிர் பெற்றுச் சமூக கலாச்சார , பொருளாதார சமயச் 
சீர்திருத்தங்கள் மேன்மையடைய முன் மாதிரியாகத் திகழ்ந்தவனாவான் . 

ஆற்றல் மிக்க கம்பணா விஜய நகர ஆட்சியை விரிவுபடுத்தும் 
எண்ணத்தோடு பல உத்திகளை மேற்கொண்டு பல போர்களைச் சந்திக்க 
வேண்டியிருந்தது . அவற்றில் சம்புவராயர்களுடன் நடந்த போரும் . 
மதுரை சுல்தான்களுடன் நடந்த போரும் முக்கியமானவையாகும் . 
இவற்றை உறுதிப்படுத்தும் சான்றுகளாக , கம்பணாவின் மனைவி 
கங்காதேவியின் படைப்பாகிய மதுரா விஜயம் என்ற நூலும் . 
அக்காலத்திய கல்வெட்டுச் சான்றுகளும் உள்ளன . 

குறிப்பாக , 
கம்பணாவின் தமிழக ஆட்சி பற்றி ஆங்காங்கு கிடைத்த 132 கல்வெட்டுகள் 
ஆதாரமாக அமைந்திருக்கின்றன . 


மதுரா விஜயத்தில் கம்பணா : விஜய நகர அரசின் இரண்டாவது 
ஆட்சியாளனாகத் திகழ்ந்த முதலாம் புக்கன் பெரும் வீரனான தன் மகன் 
கம்பணாவிற்குத் தொண்டை மண்டலத்தில் படைவீடு எனும் பகுதியை 
ஆட்சி புரிந்து வந்த குறுநில மன்னர்களான சம்புவராயர்களை 
வீழ்த்தினால் , மதுரை சுல்தான்களை வீழ்த்துவது எளிது என்று அறிவுரை 
நல்கியதாக மதுரா விஜயத்தில் செய்தி காணப்படுகிறது . பல்வேறு 
வல்லுனர்களைக் கொண்டு கல்வி பயிற்றுவித்துத் திறமையுடன் திகழ்ந்த 
கம்பணாவை தனது ஆட்சிக் காலத்திலேயே முல்பாகல் இராஜியத்தின் 
முதல் விஜய நகர மகாமண்டலேசுவரனாக நியமித்தான் 

தன் 
தந்தையின் கட்டளையை ஏற்று யானைப்படை, குதிரைப்படையுடன் 
கன்னட தேசத்தைக் கடந்து சம்புவராயர்களை வெல்ல , பாலாற்றுக் 
கரையை அடைந்தபோது ஏற்பட்ட புழுதித் தூசுகளால் பாலாற்றுத் 
தண்ணீரே கருமை நிறமாயிற்று ; இது பார்ப்பதற்கு சம்புவராயர்களைத் 
தோற்கடித்ததைப் போன்றிருந்ததென்று 
மதுரா விஜயத்தில் 
வர்ணிக்கப்பட்டுள்ளது . 


8 


8. பன்னீர் செல்வம் ஏ.டி.எம் 


சம்புவராயர்கள் 


ப . 66 


. 


26 


சம்புவராயர்களைப்பற்றிய வரலாறு மற்றும் அவர்களைப் பற்றிய 
தடயங்கள் , செய்திகள் , அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தசெங்கல்பட்டு , 
வட ஆற்காடு , தென் ஆற்காடு ஆகிய பகுதிகளில் கிடைத்திட்ட செய்திகளின் 
வாயிலாக அறிய முடிகிறது . சம்புவராயர்கள் , சாம்புகுளர் என்னும் முதல் 
வமிசத்தைச் சேர்ந்த செங்கீனி குடும்பத்து ஒய்மாநாட்டவர்களென்று 
கூறப்படுகிறது . இவர்களுக்குப் பல பட்டப் பெயர்கள் உள . அவை , 
நாலாயிரவன் , அம்மையப்பன் , அடிமல்லன் , அதியாந்தன் என்பனவாகும் . 
இவர்கள் சோழர்களின் ஆட்சியிலே படைவீரர்களாகவும் , 
படைத்தளபதிகளாகவும் இருந்து சாதனைகள் புரிந்து போர் 
நுணுக்கங்களைப் பெற்றதனால் சம்புவராயர்கள் பல பட்டங்களைப் 
பெற்றனர் . சம்புவராயர்கள் பாண்டியர்களின் மேலாண்மையின் கீழ் கி.பி. 
1264 முதல் கி.பி. 1310 வரை அதாவது குலசேகர பாண்டியனது வீழ்ச்சி 
வரை குறுநில மன்னர்களாக இருந்தனர் . கி.பி .1310 இல் மதுரையில் நடந்த 
வாரிசுரிமைப் போரைச் சந்தர்ப்பமாகப் பயன்படுத்தி , தனியாட்சி அமைக்க 
முற்பட்டனர் . மேலும் இந்நிகழ்ச்சிக்கு அடித்தளமாக டில்லி சுல்தான் 
அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக்காபூர் தலைமையில் 
முகமதியப் படையெடுப்பு மதுரையில் நடைபெற்ற வாரிசுரிமைப் போரில் 
ஈடுபட்டது . எனவே , இந்நிகழ்ச்சிகளைச் சந்தர்ப்பமாகப் பயன்படுத்தி வட 
ஆற்காடு , தென்ஆற்காடு , செங்கல்பட்டு பகுதிகளை உள்ளடக்கி 
திருவண்ணாமலைக்கு அருகில் விருஞ்சிபுரத்தைத் தலைநகராகக் கொண்டு 
படைவீடு இராஜியத்தை அமைத்தனர் . இவ்வாட்சியின் வித்தகர்களான 
வென்றுமான் கொண்ட சம்புவராயன் , இராஜ நாராயண சம்புவராயன் என்ற 
இருவரும் விஜய நகர மேலாண்மையை எதிர்த்து வந்தனர் . 


படைவீடு இராஜியம் : தொண்டை மண்டலத்தில் ஆட்சி புரிந்த பல்வேறு 
குறுநில மன்னர்களில் சம்புவராயர்களும் ஒருவர் . வட ஆற்காடு 
மாவட்டத்தில் போளூர் அருகே உள்ள படைவீடு என்ற இடத்தைத்தங்களின் 
கோட்டையாகவும் , தலைமையிடமாகவும் கொண்டு சம்புவராயர்கள் ஆட்சி 
செய்தனர் . வீரசம்பன் சம்புவராயன் , மற்றும் வென்றுமான் கொண்ட 
சம்புவராயன் ஆட்சிக் காலத்தில் படைவீடு மிகவும் சக்தி வாய்ந்த சுதந்திரச் 
சிற்றரசாகச் செயல்பட ஆரம்பித்தது . சம்புவராயர்களின் ஆட்சிக்கு 
வித்தகராக இருந்தவன் இராஜ கம்பீர சம்புவராயன் என்பவனாவான் . 


27 


T15 


8 


குமாரகம்பணரின் படையெடுப்பு 


15 


16 


முல்பாகல் 


சந்திரகிரி . திருப்பதி 
F ஞ்சீபுரம் சென்னை 

காந்திபுரம் 


வேஷார் 


பவேலர் 
படைவீடு 

திருவண்ணாமம்), 


அரபிக் 


கெண்னனூர் 
ஸ்ரீரங்கம் 


சிதம்பரம் 


கொங்கு நாடு 


வாக்காணக்குடாக்கடல் 


கடல் 


மதுரை 


இராமேச்சுரம் 


இலங்கை 


84 


இந்துப் பேராழி 


716 


{ 810 


28 


இவனுடைய ஆட்சிக் காலத்தில்தான் தொண்டை மண்டலம் இராஜ கம்பீர் 
இராஜீயம் என்று அழைக்கப்பட்டது . இவனுக்குப்பின் கி.பி. 1322 இல் 
வென்றுமான் கொண்ட சம்புவராயன் என்பவன் ஆட்சியாளனாகப் 
பட்டமேற்றான் . இவனுடைய ஆட்சிகாலத்தில்தான் சம்புவராயர்களின் ஆட்சி 
புகழுடன் விளங்கிற்று . இவனுக்குப்பின் புதல்வன் இராஜ நாராயண 
சம்புவராயன் (1338 - 1366) வரை ஆட்சி செய்தான் . இவனுடைய ஆட்சி 
காலத்தில்தான் விஜய நகர ஆட்சியாளன் குமார கம்பணாபடையெடுத்தான் . 
இராஜநாராயணின் ஆட்சிப் பரப்பைப்பற்றியும் , படையெடுப்பைப் பற்றியும் 
தெரிந்து கொள்ள தென் ஆற்காடு , வட ஆற்காடு , செங்கல்பட்டு 
மாவட்டங்களில் கிடைத்த எண்பத்து ஒன்பது 

கல்வெட்டுச் 
சான்றுகளினின்றும் அறியலாம் . 


9 


விஜய நகர மன்னர்கள் தென்னகம் முழுவதும் விஜய நகர 
ஆட்சியை நிறுவ முனைந்தபோது எதிர்ப்பட்ட இரு தடைக்கற்கள் , 
படைவீட்டையாண்ட இந்துச் சிற்றரசர்களான சம்புவராயர்களும் , 
மதுரையை ஆண்ட முகமதியச் சுல்தான்களும் ஆவர் . தென்னிந்தியா 
முழுமைக்கும் இந்துப் பேரரசை நிறுவ முனைந்த போது அங்கே முகமதிய 
ஆதிக்கத்திற்கு இடமில்லை , அதை அகற்ற வேண்டியது தலையாய 
கடமையாயிற்று . இவற்றில் படைவீட்டை ஆண்ட சம்புவராயர்கள் இந்துச் 
சிற்றரசர்களே ; அவர்களை வெல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன என்று 
ஆராயும்போது , மதுரைச் சுல்தான்கள் மீது படையெடுத்துச் செல்லுங்கால் 
சுதந்திரமான சம்புவராயர்கள் ஒருவேளை தங்களை பின்னிருந்து 
தாக்கக்கூடும் என்று அஞ்சி முதலில் சம்புவராயர்களை குமார கம்பணா 
தோற்கடித்தான் . பின்பு மதுரையில் முகமதிய ஆதிக்கமும் முற்றுப் பெற்று 
இந்துக்களுடைய ஆட்சி நிலவியது . 


கம்பணாவின் படையெடுப்பு : டில்லி சுல்தான் அலாவுதீன் காலத்திலிருந்து 
தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலால் , தென்னிந்தியாவை ஆண்ட அரச 
வமிசங்களுக்குச் சொல்லொண்ணாத் துன்பங்கள் உண்டாயின் . 
முகமதியப் படையெடுப்பால் தென்னிந்தியக் கலை , கலாச்சாரப் , பண்பாடு 
சீரழிந்து, முகமதிய ஆதிக்கம் மேலோங்கி நின்றது . 


9. Krishnaswamy Iyengar s . “ South India and her Mohammadan 

Invaders " P. 117 


29 


இதற்கு முடிவு கட்ட ஒய்சாள மன்னன் மூன்றாம் வல்லாளன் முனைந்து 
படையெடுப்பை மேற்கொண்டான் . படை சோம நாட்டில் புகுந்து காவிரிக் 
கரையை அடைந்து கண்ணனூர் குப்பம் என்ற இடத்தில் முகாமிட்டிருந்தது . 
இதையறிந்த மதுரை சுல்தான் கியாசுதின் ஒரு பெரும் படையுடன் 
ஓய்சாளப் படையைத் தாக்கினான் . ஆனால் முதல் கட்டத் தாக்குதலில் 
ஒய்சாளர்களுக்கு வெற்றி கிட்டினாலும் தொடர்ந்து நடந்த தாக்குதலால் 
தாக்குப்பிடிக்க முடியாத மூன்றாம் வல்லாளன் , தோற்கடிக்கப்பட்டுக் 
கொல்லப்பட்டான் . எனவே முகமதிய ஆதிக்கம் மேன்மேலும் வளர இது 
முகமதியர்களுக்குச் சாதகமாக அமைந்தது . 


கி.பி. 1336 இல் ஹம்பியில் தோற்றுவிக்கப்பட்ட விஜயநகர 
அரசின் முதன்மையான குறிக்கோள் இந்து தர்மத்தையும் , இந்து 
மதத்தையும் போற்றிக் காப்பதாகும் . தென்னாட்டில் முகமதிய ஆட்சியை 
அகற்றி தங்கள் ஆட்சியை நிலை நாட்ட அம்மன்னர்கள் விரும்பினர் . 
ஆட்சி நிறுவிய நாள் முதற்கொண்டு இதுவே அவர்களின் தலையாய 
குறிக்கோளாக அமைந்தது . கி.பி. 1342 இல் நடைபெற்ற கண்ணனூர்க் 
குப்பம் போரில் ஒய்சாள மன்னன் மூன்றாம் வல்லாளன் 
தோற்கடிக்கப்பட்டுக் கொல்லப்பட்டதைத் தாங்கள் பெற்ற தோல்வியாகவே 
கருதினர் . எனவே , முகமதிய ஆட்சியை ஒழிக்க முதலாம் புக்கன் ஆட்சிக் 
காலத்திலேயே முயற்சி மேற்கொள்ளப்பட்டது . ஆனால் முகமதிய 
ஆதிக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க முடியவில்லை. ஆதலால் , முதலாம் 
புக்கன் முல்பாகல் இராஜியத்தின் மகாமண்டலேசுவரனாக இருந்த 
தன்வீரமைந்தன் கம்பணாவை மதுரை மீது படையெடுக்கப் பணித்தான் . 
அதற்கு முன் , தொண்டை மண்டலத்தில் மிகவும் பலம் பொருந்திய 
சுதந்திரச் சிற்றரசர்களாயிருந்த சம்புவராயர்களை அடக்க வேண்டியது 
அவசியமாயிற்று . ஏனெனில் ஒருவேளை அவர்கள் மதுரை 
சுல்தான்களுடன் கூட்டு சேர்ந்து கொள்வார்கள் என்று அஞ்சியோ அல்லது 
தங்களைப் பின்னிருந்து தாக்குவார்கள் என்று கருதியோ முதலில் 
சம்புவராயர்கள் மீது படையெடுத்தான் . 


போர் நிர்வாக உதவிக்காக சாளுவ மங்கு , கோபணன் , சோமப்பன் . 
கோவிந்தராசர் , கண்டாரகுளி, மாரய்ய நாயக்கர் போன்றவர்களைத் 
தென்னக படையெடுப்பில் உதவிக்காக அழைத்துச் சென்றான் . இதற்கு 


30 


முன்னமே , விஜய நகர மன்னர்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத் 
தமிழகத்தின் பல பகுதிகளைத் தங்கள் வசம் கொண்டு வந்தனர் . 
கம்பணனும் அவன் மகன் வீரசாயனும் தொண்டை மண்டலத்தின் 
வடபகுதியைத் தங்களாட்சிக்கு உட்படுத்தினர் . செங்கல்பட்டு மாவட்டம் 
பொன்னேரியில் திருபாலைவனம் என்னும் இடத்தில் கிடைக்கும் சாயனன் 
மற்றும் இராஜநாராயணசம்புவராயன் முதலியோர் கல்வெட்டுக்கள் இதற்குச் 
சான்றுகளாகும் . 


முதலாம் புக்கனின் வாழ்த்துடன் தன் தலைமையிடமான 
முல்பாகலில் இருந்து புறப்பட்ட பெரும்படையில் திறமை மிகுந்த யானைப் 
படையும் , குதிரைப் படையும் , விற்படையும் இருந்தன . இப்படை ஆந்திர 
மாவட்டங்களைக் கடந்து பாலாற்றின் கரையை அடைய ஐந்து அல்லது 
ஆறு நாட்கள் பிடித்தன . சம்புவராயர்களும் தங்களை எதிர்நோக்கி வந்த 
படையைச் சமாளிக்க ஆயத்தமாக இருந்தனர் . இவ்விரு படைகளும் 
இரண்டு வெறி பிடித்த யானைகள் போல் பாலாற்றின் கரையில் உள்ள 
சம்புவராயர்களின் தலைமையிடமான விருஞ்சிபுரத்தில் மோதிக் 
கொண்டன . இதன் விளைவாக ஏற்பட்ட கடும்போரில் சம்புவராயர்களின் 
படைகள் புறமுதுகிட்டு ஓடி படைவீட்டில் இருந்த கோட்டைக்குள் 
பாதுகாப்பிற்காக தங்கின . கம்பணாவின் படைகளும் முற்றுகையிட்டுத் 
தாக்கின . முற்றுகையின் கடுமையைத் தாளாத சிற்றரசன் இராஜ 
நாராயண சம்புவராயன் தன் படையுடன் கோட்டையை விட்டு வெளியே 
வந்து போரிட்டு மடிந்தான் . 11 வெற்றி பெற்ற கம்பணா தொண்டை 
மண்டலத்தை விஜயநகரப் பேரரசுடன் இணைத்தான் . சம்புவராயர்களின் 
அரசு தனி இராஜியமாக படை வீடு இராஜியம் என்ற பெயரில் விஜய 
நகரப் பேரரசின் கீழ் வந்தது . இப்புதிய இராஜியத்தை கம்பணா 
காஞ்சிபுரத்திலிருந்து ஆண்டு வந்தான் , இவ்வெற்றியின் நினைவாக , 
அருகிலிருந்த குளத்தூரில் ஒரு கோபுரத்தைக் கட்டினான் . கம்பணாதன் 
தளபதி மாரய்ய நாயக்கன் சம்புவராயர்களைத் தோற்கடித்ததால் 
அவ்வெற்றியைப் போற்றும் விதத்திலும் , மகிழ்விக்கும் பொருட்டும் 
அன்னமங்கல பற்று என்ற கிராமத்தைக் கொடையாகக் கொடுத்தான் . 
10. ARE No. 377 of 1929 
11. ARE NO . 18of 1899 ; Thiruvenkata Chari , "Madura Vijayam " 

PP. 32-36 


31 


தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் கி.பி. 1366 இல் கம்பணாவின் 
ஆட்சியின் கீழ் வந்தன.12 


சம்புவராயர்களின் மீது பெற்ற வெற்றிக்குப் பின் கம்பணா தன் 
கவனத்தை மதுரைச் சுல்தான்கள் மீது திருப்பினான் . காஞ்சிபுரத்தில் 
கம்பணா தங்கியிருந்தபோது ஒரு கனவு கண்டதாகவும் , அக்கனவில் 
தோன்றிய பெண் மதுரைச் சுல்தான்களின் ஆட்சியில் மக்கள் படும் 
துன்பத்தை எடுத்துரைத்ததாகவும் சொல்லப்படுகிறது . கங்கா தேவியின் 
படைப்பாகிய மதுரா விஜயத்தில் சுல்தான்களின் அடாவடி ஆட்சியில் 
மக்கள் பட்ட துன்பங்களைப் படம் பிடித்துக் காட்டுகிறார் . வேத மந்திரங்கள் 
இனிமையாக ஒலித்த இல்லங்களில் கூச்சலும் குழப்பமும் மலிந்தன . 
பெண்களும் , பிராமணர்களும் துன்புறுத்தப்பட்டனர் . இந்துக்களின் 
புனிதச் சின்னமான பசு வதை செய்யப்பட்டது . இச்செயல்கள் இந்து 
மக்களுக்கு வெந்த புண்ணில் வேலைப் பாய்ச்சுவதாக இருந்தது . தாமிர 
பரணியாறு ரத்த ஆறாக ஓடியது . அந்த அளவிற்குத் தமிழ் மக்கள் 
முகமதியர்களின் ஆட்சியில் இன்னலுற்றனர் என்று அவ்விலக்கியத்தில் 
கூறப்படுகிறது . 


பின் குமார கம்பணா கி.பி. 1372 இல் பெரும்படையுடன் 
மதுரைக்குப் படையெடுத்துச் செல்லுங்கால் , முகமதியப் படையை 
சீரங்கத்திற்கு அருகில் சமயபுரத்தில் சந்தித்துத் தோல்வியைத் தழுவச் 
செய்தது மட்டுமல்லாமல் கண்ணணூர்க் குப்பம் என்ற பகுதியைக் கை 
கொண்டவுடன் , மேலும் முன்னேறி மதுரை வரை பல போர்களைச் 
சந்தித்தான் . இறுதியாக . மதுரையை ஆட்சி செய்த சுல்தான் அலாவுதீன் 
சிக்கந்தர் ஷாவை தீரமுடன் போரிட்டுத் தோற்கடித்துப் புறமுதுகிட்டு ஓடச் 
செய்து , மதுரையையும் விஜய நகரின் ஒரு பகுதியாக இணைத்துக் 
கொண்டான் . 


பேரரசுடன் தென்னாட்டை இணைப்பது மட்டும் கம்பணாவின் 
குறிக்கோளாக இல்லை . மாறாக , இந்து மதம் புத்துயிர் பெறுவதற்கும் . 
முகமதியத் தாக்குதலால் சின்னாபின்னமாக்கப்பட்ட கோயில்களைப் 


12. ARE No. 243 of 1919 ; ARE NO.693 of 1904 ; ARE No. 246 of 

1913 


32 


புனரமைப்பு செய்வதற்கும் ஏற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டான் . 
இரண்டாவது , பாண்டியப் பேரரசுக்குப் பிறகு திருப்பணி செய்யப்படாத 
முகமதியத் தாக்குதலுக்கு உட்பட்ட சீரங்கம் , கண்ணனூர் , சிதம்பரம் , 
மதுரைக் கோயில்களைப் பழைய நிலையில் சீரமைக்கும் பொருட்டு , 
திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு, வழிபாட்டு முறைகள் செவ்வனே நடைபெற 
நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன . 


திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கண்ணனூர் என்பது 
ஒய்சாளர்களின் முந்தய தலைநகராக இருந்தது . அங்கு வீரசோமேஸ்வரா 
என்ற ஆட்சியாளன் கி.பி. 13 ஆம் நூற்றாண்டின் மத்தியில் போசலீஸ்வரம் 
உடையார் கோயிலைக் கட்டினான் . ஆனால் , இக்கோயில் 
முகமதியர்களின் தென்னகப் படையெடுப்பின் போது சேதப்படுத்தப்பட்டது 
மட்டுமல்லாது மசூதியாகவும் மாற்றப்பட்டது . இக்கோயில் வளாகச் சுவர்க் 
கற்களை , முகமதியர்கள் கோட்டையமைக்கப் பயன்படுத்தினர் . ஆனால் 
குமாரகம்பணாவின் தென்னகப் படையெடுப்பின் விளைவாக 
அம்மசூதியை மீண்டும் பழைய நிலைக்குக் கோயிலாகப் புதுப்பிக்கத் 
திருப்பணி மேற்கொள்ளப்பட்டது . 


13 


கம்பணாவின் பணிகள் : தென்னிந்தியக் கோயில்கள் பழங்காலம் 
தொட்டே இந்துக்களின் கலாச்சாரத்தைப் பாதுகாக்கும் காப்பகங்களாக 
இருந்தன என்பதில் அய்யமில்லை . குறிப்பாக , சோழர்கள் காலம் 
தொடங்கி நாயக்கர், மராட்டியர் காலங்களிலும் இந்நிலை தொடர்ந்து 
வந்தது . மேலும் , கல்வி போதிக்குமிடமாகவும் , கலாச்சாரத்தை வளர்க்கும் 
இடமாகவும் வங்கிகள் , மருத்துவமனைகள் , மக்களின் அன்றாடத் 
தேவைக்குப் பயன்படும் பொருள்களை விநியோகிக்குமிடமாகவும் , சட்டம் 
ஒழுங்கை நிலைநாட்டுமிடமாகவும் கலைகளைப் போதிக்குமிடமாகவும் , 
ஆட்சியாளர்கள் , கவிஞர்கள் , கலைஞர்கள் போன்றோர் 
போற்றுமிடமாகவும் அரசின் அனைத்து துறை நிர்வாகமும் 
கோயில்களிலே நடைபெற்றன. 


14 


13. ARE No.1936-37 P.80 
14. Singaravel . A " Socio - Cultural History of Thanjavur District as 

revealed by Tamil Literature P. 157 


Vijaya - 5 


33 


கி.பி. 14 ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் தென்னிந்திய 
ஆட்சியாளர்களின் ஒற்றுமையின்மையையும் பலவீனத்தையும் 
சந்தர்ப்பமாகப் பயன்படுத்தி மல்லியை ஆண்ட சுல்தான்கள் 
படையெடுத்தனர் . இப்படையெடுப்பின் விளைவாக , மதுரையை ஆண்ட 
பாண்டியப் பேரரசை வீழ்த்திவிட்டு மதுரையைத் தலைநகராகக் கொண்டு 
சுல்தான்களின் ஆட்சி நிறுவப்பட்டது . மேலும் இதன் விளைவாக ஆதிக்க 
வெறியும் , சமயவெறியும் பிடித்த முகமதியர்கள் படையெடுத்துச் 
செல்லுங்கால் தென்பட்ட அனைத்து இந்துக் கோயில்களையும் 
சின்னாபின்னமாக்கினர் . விக்ரகங்கள் சிதைக்கப்பட்டன . ஆனால் 
கோயில் தன்னிலை இழந்து நிர்வாகத்தில் பிரச்சினைகளும் சச்சரவுகளும் 
தலைதூக்கின . இந்த நிர்வாகச் சீர்கேடைச் சீர்திருத்தம் செய்ய , விஜய நகர 
ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட தென்னிந்தியப் படையெடுப்பு இதற்கு 
முற்றுப்புள்ளி வைத்தது . குறிப்பாக குமார கம்பணா ஆற்றிய பணிகள் 
போற்றுவதற்குரியன. முகமதியப் படையெடுப்பால் அழிவுபட்ட 
கோயில்களைச் செப்பனிட்டு , இந்துக் கலாச்சார மேம்பாட்டிற்கு விஜய 
நகரம் புத்துயிர் ஊட்டியது . மேலும் புதிய கோயில்களும் , கோபுரங்களும் 
கட்டப்பட்டன. கோயில் நிர்வாகம் சிறப்பாகச் செயல்பட அறக்கட்டளைகள் 
ஏற்படுத்தப்பட்டன . இவ்வறக்கட்டளைக்குப் பலதரப்பட்ட கொடைகள் 
வழங்கியும் , நிரந்தரமாக அரசின் வருவாயில் ஒரு பகுதியைக் கொடுத்தும் 
அறக்கட்டளையைச் செழிப்பாக்கினர் . கம்பணாவின் ஆக்கபூர்வமான சட்ட 
திட்டங்கள் மக்களுக்குச் சென்றடையும் விதத்தில் அவனது நிர்வாகிகள் 
இருந்தனர் . பல கோயில்களின் நிர்வாகிகள் மாற்றப்பட்டுப் புதிய திறமை 
வாய்ந்த நம்பிக்கைக்கு உரிய நிர்வாகிகள் பதவியில் அமர்த்தப்பட்டனர் . 
அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் கருணாகரதாசன் , அழகிய திருச்சிற்றம் 
பலமுடையான் என்பார் கோயிலின் பொறுப்பான பணியில் 
அமர்த்தப்பட்டனர் .15 


குமார கம்பணாவின் தென்னக ஆட்சியில் அவன் ஆற்றிய சிறப்பு 
வாய்ந்த பணிகளையும் கோயில்களுக்குக் கொடுத்த பல கொடைகளையும் 
கல்வெட்டுகளின் துணை கொண்டு ஆராயலாம் . அவற்றுள் , புதுக்கோட்டை 
மாவட்டத்தில் அறந்தாங்கி தாலுக்காவில் உள்ள பொன்பட்டி 


15. Sathiyanatha Aiyar, R. " History of the Nayaks of Madura" P.4 


34 


கிராமத்துக் கல்வெட்டு வீற்றிருந்த பெருமாள் சாமிக்கு வழங்கப்பட்ட 
அறக்கொடைகளை வகைப்படுத்தும் சான்றாக அமைகிறது . மேலும் , 
நவம்பர் 1365 ஆம் ஆண்டு ஆவணம் ஒன்று , விஜயராகவப் பெருமாள் 
சாமிக்குப் பொன் , பொருள் கொடையாகக் கொடுத்ததைப் 
புலப்படுத்துகிறது . 


16 


வட ஆற்காடு மாவட்டத்திலுள்ள சிவன் கோயிலுக்கு 
மையாளந்த என்னும் கிராமம் இனாமாகக் கொடுக்கப்பட்டது . 
அரிக்கப்பட்ட பல்வேகவின்மூலம் கிடைத்துவ 

- 
எயாம் உதவியது . வட ஆற்காடு மாவட்டம் மாடம்பாக்கம் என்ன 

மருந்து எடுக்கப்பட்ட கி.பி. 1911 ஆம் ஆண்டைய 3246 ஆம் 
கண்வட்டு ஒன்று கம்பணா கோயில் நிர்வாகிகளுக்கு ஆணையிட்ட ஒரு 
சான்றை நமக்கு வெளிப்படுத்துகிறது . அக்கிராம வரிகள் 
சாமானியமாகக் கோயிலுக்கு வழங்கப்பட்டன . சி.பி. 1362 
டிசம்பர் 19 தேதியிட்ட தென்னாற்காடு மாவட்டம் திருக்கோயிலில் 
எடுக்கப்பட்ட கல்வெட்டு இனாம் நிலங்கள் தேவராஜ பட்டார் என்ற கோயில் 
பூசாரிக்கு வழங்கப்பட்டதைக் குறிக்கிறது . 


கி.பி. 1922 ஆம் ஆண்டு எண் 40 திருவாமத்தூர்க் கல்வெட்டு 
வயளிநல்லூர் கிராம நிலங்கள் குத்தகைக்கு விடப்பட்டு அவற்றின் வருவாய் 
கோயிலின் நலப் பணிகளுக்கும் , திருவிழாக்கள் கொண்டாடுவதற்கும் 
பயன்படுத்தப்பட்டது . மேலும் செஞ்சி தாலுக்காவில் திருவடிக்குன்று என்ற 
கோயில் நிலங்களுக்கு ,நிலவரிசெலுத்துவதினின்றும் விலக்களிக்கப்பட்டதாக 
ஓர் ஆணை குறிப்பிடுகிறது . கி.பி. 1373 இல் கோயம்புத்தூர் மாவட்டம் , 
சடயம்பாளையம் ஆவணம் கம்பணா தனது ஆட்சிக் காலத்தில் ஆவுடைய 
ராஜா 

என்பவர் திருநாகேசுவருமுடைய நாயனார் கோயிலைப் 
புதுப்பித்ததாகவும் அக்கோயில் முகமதியர்தாக்குதலால் சிதைவுபட்டது என்றும் 
குறிப்பிடுகிறது . கங்காதேவி தனது மதுரா விஜயத்தில் மதுரை சுல்தானை 
வீழ்த்தவும் 17 

முகமதிய ஆதிக்கத்தால் சிதையுண்ட சிதம்பரம் , 
திருவானைக்காவல், சீரங்கம் , மதுரைக் கோயில்களில் மீண்டும் திருப்பணி 


16. Robert sewell , “ Historical Inscriptions of South India ” P. 192 
17. Madura Vijayam Canto IV 


35 


செய்து வழக்கமான பூசைகள் நடைபெறவும் , வழி வகுத்தான் என்று 
கூறுகிறார். 


கோயில் ஊழியர்களின் பிரச்சினைகளுக்குத் தீர்வு: கோயில் 
ஊழியர்களிடையே சில பிரச்சினைகள் இருந்தன . அவர்களில் 
குறிப்பிடத்தக்கவர்கள் தேவரடியார்கள் , பதியிலார் . இட பதியிலார் 
போன்றோர் . வென்று மான் கொண்ட சம்புவராயர் ஆட்சிக்காலத்தில் 
அவனது நிர்வாகத் திறமையின்மையாலும் , சீர் கேடுகளாலும் பல கோயில் 
நிர்வாகிகள் பதவி விலகினர் . பல ஊழியர்கள் இறந்து விட்டதாகவும் 
கூறப்படுகிறது . எனவே , இச்சீர்கேடுகளைக் களைவதற்கு வென்றுமான் 
கொண்ட சம்புவராயருக்குப் பின் கி.பி. 1339 முதல் கி.பி. 1363 வரை ஆட்சி 
செய்த இராஜ நாராயண சம்புவராயன் தனது ஐந்தாவது ஆட்சி ஆண்டில் 
ஓர் விசாரணைக் குழு அமைத்தான் . அது அங்கு நிலவிய பல்வேறு 
சீர்கேடுகளையும் , முறைகேடுகளையும் , ஊழியர்களின் மனக் 
குமுறலையும் , அவர்களின் வேலைப்பளுவையும் , வேலைப் பாங்கையும் 
அவர்கள் பதவி உயர்வை வரிசைப்படுத்தவும் திட்டம் தீட்டியது . மேலும் 
அக்குழு திருவொற்றியூர் கோயில் வியாக்ரண மண்டபத்தில் கூடிய போது , 
மகேஸ்வரர்கள் , கோயில் தக்கார்கள் , நாட்டார் , கணக்காளர்கள் , 
கைகோளார் போன்ற ஊழியர்கள் அக்குழுவிடம் முறையிட்டுப் 
பிரச்சினைகளைத் தீர்த்துக் கொண்டனர் . அவ்வாறு கோயில் நிர்வாகத்தில் 
பதியிலார்களுக்கு உதவியாக இடபதியிலார் இருக்க ஆணையிடப்பட்டது . 
மேலும் தேவரடியார்கள் என்பார் சிறு , சிறு வேலையினின்றும் 
விலக்களிப்பட்டு பதியிலார்களின் வேலையைக் கவனிக்க 
ஆணையிடப்பட்டது . இடப்பதியிலார் என்பார் கோயில்களில் நடைபெறும் 
விழாக்களில் நடனமாட ஆணையிடப்பட்டது . இராஜ நாராயண 
சம்புவராயன் காலத்தில் அமைக்கப்பட்ட விசாரணைக்குழு பதியிலார் 
தேவரடியார்களின் பதவியுயர்வை சரியாக முறைப்படுத்தாததால் 
அக்குழுவின் செயல்பாடுகளில் அவர்களுக்கு நாட்டமில்லை . 
இருந்தபோதிலும் இவை காலப்போக்கில் பிரச்சினைகளைச் சரிவர 


18. Robert Sewell " Historical Inscriptions of South India ” P. 198 

ARE No. 18of 1899 and 55of 1892 . 


36 


84 


தென்னிந்தியாவின் மீது 
இஸ்லாமியப் படைப்பாழச்சிகள் 
மாலிக்கபூர் -- முகம்மது துக்ளக் 


• எலிச்பூர் 


| 2c 


20 


தேவகிரி 


காகம் நாடு 


யாதவ அரசு 


வாரங்கள் 


116 


19 


துவார சமுத்திரம் 

வாகபாம் 


* . 


ஹொய்சள அரசு 


பொய் 


(979917)POD 


அரபிக் 
கடல் 


| 


சாவு 


(பரங்கள் 


இருப்ரோட்டம் 
பரதும் (விரதவளப்பட்டிரம் ) 
மதுரை 

இராமேசலாம் 


பாண்டியர்கள் 


இந்தப் பேராழி 


கலாகை 


--- 


37 


தீர்க்காமையினால் , அக்குழுவின் பரிந்துரைகள் ஊழியர்களின் 
பிரச்சினைகளைக் களையவில்லை . இப்பிரச்சினைகள் பற்றி 
கம்பணாவின் 1369 ஆம் ஆண்டுக் கல்வெட்டு தெளிவாகக் குறிப்பிடுகிறது . 
எனவே கம்பணா தனது நிதியதிகாரி வித்தாப்பரை பிரச்சினைகளைத் தீர்க்க 
விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டான் . கி.பி. 1370 ஆம் ஆண்டுக் 
கல்வெட்டொன்று கோயில் ஊழியர்கள் கொங்கராயர் தலைமையிலும் 
வியாக்கர்ண மண்டபத்தில் கூடி, பிரச்சினைகளுக்குத் தீர்வு கண்டதாகக் 
கறிக்கிறது . இருந்தபோதிலும் , கம்பணா , விதாபரின் நீர்ப்பு 


19 


முதல் மணமண்டலேசுவரா பதவியேற்ற மா 
கம்பணா நாவாலத்தல் சீர்திருத்தம் கொண்டி வருவதற்கும் . 
செம்மைப்படுத்துவதற்கும் பல்வேறு அதிகாரிகளை நியமனம் செய்து 
அஸ்வதிகார்களின் ஒத்துழைப்புடன் தமிழகம் மூலமக்கும் விடிய நார 
ஆட்சி ஏற்படுவதற்கும் செழிப்படைவதற்கும் காரணமாக இருந்தான் . 
அவ்வாறு நியமிக்கப்பட்ட அதிகாரிகளில் குறிப்பிடத்தக்கவர்கள் . 
மகாபிரதானி , தன்னாயகர் , பொருளாளர் , ஓலைநாயகம் - அடைப்பம் , 
கங்காணி , சுவாமி துரோக் காண்டன் போன்றோராவர். 


சோமப்பதன்னாயகர் . இவர் குமார கம்பணாவின் ஆரம்ப காலம் தொட்டே 
தமிழகத்தின் நிர்வாகத்தில் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததால் 
மகாபிரதானி , தன்னாயகர் போன்ற பொறுப்புகளைக் கவனித்து வந்தார் . 
இவர் ஒரு அரசு அலுவலராக மட்டும் இல்லாமல் மன்னர்களைப் போல் 
கோயில்களுக்குக் கொடை வழங்கியவள்ளலாகவும் இருந்து கிராமத்தைக் 
கொடையாக கொடுத்ததை செப்டம்பர் 24 , 1352 தேதியிட்ட 
திருவண்ணாமலைக்கு அருகிலுள்ள ஆய்வுக் கல்வெட்டு குறிப்பிடுகிறது . 
தென்பெண்ணையாற்றின் வடகரையில் அமைந்துள்ள சோமநாதபுரம் 
என்னும் கோயில் நிர்வாகம் சீராக நடைபெற , கோயிலுக்கும் , மதச் சார்புடைய 
நிறுவனங்களுக்கும் கொடுக்கப்படும் நிதியையும் , கொடையையும் 
அன்பளிப்பையும் கண்காணிப்பவர்களாக மகா பிரதானிகள் செயல்பட்டனர் . 


. 


19. ARE NO.195 OF 1912 


38 


20 


தென்னாற்காடு மாவட்டம் திட்டைக்குடி கல்வெட்டு , அத்தியூர் 
கிராமத்தை மகாபிரதானி என்பவர் கொடையாகக் கொடுத்த செய்தியைக் 
கூறுகிறது . கி.பி .1361 ஆம் ஆண்டு அச்சிறுபாக்கம் ஆவணம் , 
காந்திபுரத்தில் செயல்பட்டு வந்த ஒரு தர்ம சத்திரத்திற்குக் கொடையாக 
நிலம் வழங்கப்பட்டதைக் குறிக்கிறது . இதை வழங்கியவர்கள் சோமப்பா 
என்பவரும் , கோப்பனார் என்பவருமாவர் . 21 


கி.பி. 1363 இல் கம்பணா தனது அதிகாரி சோமப்பாவிற்கு வட 
ஆற்காடு மாவட்டத்திலுள்ள பிரதேசம் கிராமத்துக் கோயிலுக்கு சர்வமானிய 
நிலம் வழங்க ஆணை பிறப்பித்துள்ளார் . மகாபிரதானி எனும் அலுவலர் 
அரசின் ஆணையை வழக்கத்திற்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தினார் . 
ஊழியர்களின் நலன்கள் பேணப்பட்டு அவர்களுக்குத் தனித்தனி 
இருப்பிடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்களது பணிபோற்றப்பட்டு வந்தது . 
மேலும் ஆங்காங்கே கிடைத்த கல்வெட்டுகள் கோயில்களுக்காகவும் 
அவற்றின் திருப்பணிக்காகவும் நில அன்பளிப்புகள் , பணம் , மேலும் சில 
கிராமங்களின் வரிகள் அன்பளிப்பாகக் கொடுக்கப்பட்டதைக் கூறுகிறது . 


பேராசிரியர் திருவேங்கடாச்சாரி , சோமப்பாவைப் பற்றிக் 
குறிப்பிடும்போது அவர் ஒரு வடமொழிப் பண்டிதர் என்றும் , கோயில் 
திருப்பணிகளில் ஈடுபாடு கொண்டவரென்றும் முல்பாகல் என்னுமிடத்தில் 
ஒரு சோமநாத ஆலயத்தைச் கட்டியது மட்டுமல்லாமல் அவற்றின் 
திருப்பணிக்கும் , செயல்பாட்டுக்கும் அறக்கட்டளைகளை அமைத்துக் 
கொடை பல வழங்கியதாகவும் கூறுகிறார் . மேலும் கோலார் 
என்னுமிடத்தில் உள்ள கல்வெட்டு இவரது பணியைப் பற்றியும் அறநெறி 
உள்ளம் பற்றியும் நிர்வாகச் சீர்திருத்தம் பற்றியும் அவரின் தொண்டுள்ளம் 
பற்றியும் , சேவை மனப்பான்மை பற்றியும் கம்பணாவின் அமைச்சராக 
இருந்த போது மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றியும் விரிவாகப் 
புகழ்ந்துரைக்கிறது . 


20. ARE NO . 13 of 1903 
21 ARE NO . 250 of 1901 


39 


கண்டாரகுளி மாரய்ய நாயக்கர் : இவர் சோமப்ப நன்னாயகரின் 
புதல்வராவார் . கம்பணாவின் நிர்வாகத்தில் மிக முக்கிய அதிகாரியாகச் 
செயல்பட்ட இவர் , போர்ப்படைத் தளபதியுமாவார் .22 விஜய நகர ஆட்சி 
தென்னகத்தில் பரவத் தடையாக முகமதியர்கள் மட்டுமல்ல , ஆங்காங்கே 
இருந்த இந்து அரசுகளும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்களையும் வெல்ல 
வேண்டியிருந்தது . விஜய நகர நாயக்கர்களுக்கும் சம்புவராயர்களுக்கு 
மிடையே நடைபெற்ற போரில் விஜய நகரப்படை இராஜ நாராயணச் 
சம்புவராயனைத் தோற்கடித்து அவர்களது கோட்டையாகிய இராஜ கம்பீரன் 
மலையை முற்றுகையிட்டது . விஜய நகர ஆட்சி தொண்டை மண்டலத்தில் 
பரவ வழிவகுக்க முக்கிய காரணமாக இருந்த தளபதி கண்டாரகுளி மாரய்ய 
நாயக்கருக்கு அண்ண மங்கள் பற்று எனும் கிராமத்தைக் கொடையாகக் 
கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆரிய ஆரணழித்த என்ற சிறப்புப் பட்டமும் 
அளித்துப் போற்றப்பட்டான் . 


23 


வட ஆற்காடு மாவட்டம் , மாடம்பாக்கம் எனும் இடத்திலிருந்து 
கிடைத்த கல்வெட்டு அழகு தமிழில் பத்துப்பத்து வரிகளாக அமைந்துள்ளது . 
இது சோழ , பாண்டிய மன்னர்களுடைய மெய்கீர்த்திகளுக்குச் சமமாகக் 
கருதப்படுகிறது . மிகமுக்கிய அதிகாரிகளைப் பற்றியும் . முன்னணித் 
தலைவர்களைப் பற்றியும் குறிப்பிடும் கல்வெட்டு கண்டார குளி மாரய்ய 
நாயக்கரின் திறமையையும் , சேவையையும் , பாராட்டிக் குறிப்பிடுகிறது . 
அதனைக் கீழே காணலாம் . 


1 . 


பூமேவு தாரளகம் பூண்டகத் திருமடந்தை தாமேவு மாலை புனை 
மார்பில் சிறந்திலங்க 


2. சென்ற திசை வென்றுவரச் செயமடந்தை தோள்மேவ வென்றிபுனை 


3. மேவலர்கள் அடி வணங்க மேகமலி வளகிரியம் உலகு புகழ் வாரிக்கார் 

புக்கணனும் 


4. காலமுகில் போல் வழங்கு கம்பணனும் கொண்டாட மண்டலீகர் 

அடிபரவ யாப்புவர் வளம்பாட 


22 ARE NO . 267 OF 1919 
23. ARE NO . 255 OF 1935 


40 


5. கண்டவர்கள் மனமகிழ காசியனியும் கலிதீரச் சம்பனரண் பலவழித்துச் 

சம்பணையும் கைக்கொண்டு 


6. வெம்பரியை மேற்கொண்டு வெரும் உலகு தும்பறுத்து தனக்குநிகர் 
தானாக சோமய்ய தன்னயகன் மனங்களிக்க 


7. மண்புரந்த மாரப்பன் முறைமை நெறிதவறாத மூவராய கண்டன் 

கரைமலியும் வேல்தடக்கை கனைகழல் கண்டாரகுளி 


8. கருணைவழி முதலாகக் காணியாகப் பெற்ற அருணமனை மதிள் 

புடைசூழ் அண்ணமங்கலப் பற்றில் 


9. வாளாண்ட நெடுமாலயன் அவ்வானவர் கோன் வந்திறைஞ்சும் 
குழந்தை வளம்பதியீசர் கோலமலர்த்தாள் வணங்கி 


10. கண்ட கோபுரம்கண்டு கைதொழுவார் அண்டராகுவார் அனைவரும் 


தொழவே 24 


மேற்கூறப்பட்ட கல்வெட்டுக் குறிப்பிலிருந்து முதலாம் புக்கரும் , 
குமார கம்பணாவும் பாராட்டும் படியான கண்டார குளி மாரய்ய நாயக்கர் , 
இராஜ நாராயண சம்பூவராயனைத் தோற்கடித்து . சிறைபிடித்து 
அவர்களின் கோட்டையாகிய இராஜ கம்பீரன் மலையை முற்றுகையிட்டு , 
தொண்டை மண்டலத்தில் விஜயநகர ஆட்சியைத் தழுவச் செய்த 
படைத்தளபதி மாரய்ய நாயக்கருக்கு கம்பணா, மூவராய கண்டன் எனும் 
பட்டத்தை அளித்துப் பாராட்டியதையும் அவனது தந்தை சோமப்ப 
தன்னாயகர் அவனை வரவேற்றுப் புகழ்ந்ததையும் அறிகிறோம் . மேலும் , 
குழந்தையாண்டார் கோயிலின் இரண்டாவது பிரகாரத்தில் கி.பி. 1363 இல் 
சம்புவராயரைத் தோற்கடித்து அதன் நினைவாகக் கோபுரம் கட்டிப் 
புகழ்மாலையணிந்ததும் அறியப்படுகின்றன . 


1928 ஆம் ஆண்டு 236 ஆம் நாளினதான அக்காலக் 
கல்வெட்டு ஒன்று கண்டார குளி மாரய்ய நாயக்கர் தனது தந்தை 
சோமப்ப தன்னாயகரை நினைவுபடுத்தும் பொருட்டும் தந்தையின்பால் 
கொண்ட அன்பிற்காகவும் , மதிப்பிற்காகவும் , தந்தையின் பெயரிலேயே 
சோமப்ப தன்னாயக சதுர்வேதி மங்கலம் என்ற சர்வ மானிய கிராமத்தை 
24 , ARE NO . 268 of 1919 


Vijaya - 6 


41 


இரண்டாம் மொஹரர் ஆட்சியில் 
விஜயநகரப் பேரரசு ராஜ்யங்கள் . 

( உத்தேசமானது ) 


810 


84 


120 


பாமினி அரசு 


பூ 


வீஜயநகரம் . 

உக்யகிரி 
வனவாசி 

பலகொண்டா 
இராஜகம்பீர 
, OROHULD 

. 
பரகர் 

முல்பாகம்! * காஞ்சபுரம் 

ராஜ்யம் 
மங்கரூர் 


மாயம்முகாம் பாகம் 


மவராஜ்யம் 


ராஜ்யம் 


பெரு 


இயம் 


அரபிக் 
கடல் 


வங்காளக்குடாக் 
கடல் 


துளு 


சோழ் 


ராஜ்யம் 


தஞ்சாவூர் 


திருவடிதேசம் 


பாண்டிய 
ராஜ்யம் 
மதுரை 


8 


தென்காசி 
இந்துப் பேராழி 


இலங்கை 
1310 


பட 


42 


ஏற்படுத்தினார் என்று கூறுகிறது . அதுவே தற்போது 
தென்னாற்காடு மாவட்டம் திண்டிவனம் தாலுக்காவில் சட்டம் பாடி எனும் 
பெயருடன் விளங்கி வருகிறது . மேலும் இக்கிராமத்தை 42 பங்காகப் 
பிரித்து இரண்டு பங்கை அக்கோயிலுக்கும் மீதமுள்ள 40 பங்கை 40 
பிராமணர்களுக்கும் பங்கிட்டு வழங்க ஆணையிட்டதாகக் குறிப்பிடுகிறது . 
மேலும் , திருக்கோயிலூர் ஆவணக்குறிப்பேடு அக்கோயிலின் தக்கார்கள் 
மாரய்ய நாயக்கரின் பல்வேறு கொடைகளை நினைவுபடுத்தும் 
நோக்கோடு ஒரு தென்னந்தோப்பை வழங்கினார் . அவர் ஒரு சிறந்த 
போர்வீரர் மட்டுமல்லாது , படைத்தளபதியாகவும் , இரக்ககுணம் படைத்த 
பண்பாளராகவும் விளங்கினார் . 
அனிகொண்டி வித்தாபர் : குமார கம்பணாவின் மூன்றாவது முக்கிய 
அதிகாரியாவார் . இவர் அனிகொண்டி என்ற ஊரைப் பிறப்பிடமாகக் 
கொண்ட பார்ப்பன சமுதாயத்தைச் சேர்ந்த அப்பாராசு என்பவரின் 
மைந்தராவர். 25 நிதி அதிகாரியாகச் செயல்பட்ட இவரை சித்தூர் மாவட்டம் 
கூர்மாயி எனும் இடத்தில் காணப்படும் ( செப்டம்பர் 8. 1361 ஆம் ஆண்டு 
கல்வெட்டு சோமப்ப உடையார் பிரதானியாகவும் வித்தாபர் பண்டாரி 
நிதியதிகாரியாகவும் பணியாற்றியதாகக் குறிப்பிடுகிறது . 26 மேலும் பிப்ரவரி 
1 , 1370 திருப்பாணங்காடு ஆவணம் ஒன்று வித்தாபரின் சக அதிகாரி 
கம்பியாழ்வார் கொங்கராயர் என்பவர் மூன்று நபர்களை கோயிலில் 
விளக்கேற்ற நியமித்து அக்கோயிலின் தினக்கால பூசைகள் செவ்வனே 
நடைபெறநெய் , பால் போன்ற அபிஷேகப் பொருள்களைக் கொடுத்ததை 
எண் 24 , 1906 ஆண்டைய கல்வெட்டு குறிப்பிடுகிறது . மேலும் 
செங்கல்பட்டு மாவட்டத்தில் வில்லிவாக்கம் , மதுராந்தகம் எனும் 
இடங்களில் ஜபான் 22.1373 தேதியிட்ட கல்வெட்டு வித்தாபரின் பல்வேறு 
பணிகளைப் பற்றிக் கூறுகின்றது . 

வித்தாபர் சமயப் பணியை 
மேற்கொண்டவர் என்ற கருத்தைப் பறைசாற்றும் சான்றாக மதுராந்தகம் 
சிவன் கோவிலுக்கு திருவிழா எடுத்தமையைக் குறிப்பிடுகிறது . 


27 


28 


25. ARE NO . 47of 1928 
26. ARE NO . 309 of 1912 
27. ARE NO . 248 of 1906 
28. Krishnaswamy Dr. A. " The Tamil Country under Vijaya Nagar" P 54 


43 


29 


சீரங்கத்திலிருந்து மே 13 , 1373 இல் எடுக்கப்பட்ட கல்வெட்டானது 
விக்ரம சோழன் திருவீதி எனும் ஊரில் உள்ள கல்மடல் ஒன்றையும் சில நில 
சுவாந்தார்களிடமிருந்து பெற்ற கொடை நிலங்களையும் கம்பணாவின் 
அனுமதியுடன் கோவிலுக்கு அளித்ததாகக் கூறுகிறது . எனவே வித்தாபர் 
சோமப்பாவிற்குப் பிறகு பிரதானியாக இருந்ததையும் மேலும் சீரங்கம் 
விக்ரகம் மேற்குறிப்பிட்ட தேதிக்கு முன்னர் பிரதிட்டை செய்யப்பட்டதையும் 
குறிக்கிறது . காஞ்சி கொம்ப நாதஸ்வர சுவாமி கல்வெட்டு ஒன்று (ஜுலை 
18 , 1374 ) வித்தாபர் , கம்பணாவின் பிரதானியாகச் செயல்பட்டு 
கம்பணாவின் துணைவியார் ரமாதேவியின் பெயரில் ரமாதேவி நல்லூர் 
என்ற பிராமண கிராமம் அமைத்ததைக் குறிப்பிடுகிறது . வித்தாபர் 
கம்பணாவின் கீழ் பல முக்கிய பொறுப்புகளை வகித்ததால் கோயில் 
நிர்வாகத்தில் அப்போது ஏற்பட்ட சிக்கலைத் தீர்த்து , பல்வேறு வரிகளை 
வசூல் செய்வதற்கான அனுமதியைப் பெற்று அவற்றினின்றும் கிடைத்த 
வருவாயில் ஒரு பகுதியை கோயில் திருப்பணி செய்வதற்கு உதவினார் . 


கோபணாரிய கோபணாங்கா ( Gopanarya Gopananga ) : கோபணாரிய 
கோபணாங்கா கம்பணாவின் பிராமண அதிகாரியாவார் , அவர் எப்போது 
நிர்வாகத்தில் சேர்ந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் 1361 
ஆம் ஆண்டு கல்வெட்டுகளில் இவரைப்பற்றிய குறிப்புகள் 
தென்படுகின்றன . இவர் கோயில் நிர்வாகத்தில் சக அதிகாரியாக 
சோமப்பாவிடம் பணியாற்றியவர் , காஞ்சியிலுள்ள ஆசிரமத்திற்கு 
நிலங்கள் கொடையாகக் கொடுத்ததை அச்சிரபாக்கம் கல்வெட்டுச் சான்று 
பகர்கின்றது . நிர்வாகத்தில் பங்கு கொண்ட கோபனா, மதுரை 
சுல்தான்களுக்கு எதிராக நடைபெற்ற படையெடுப்பில் படைத்தளபதிகளில் 
ஒருவராகப் பங்கு கொண்டு விஜய நகரப் படையின் வெற்றிக்குக் 
காரணமாக இருந்து தமிழகம் முழுமைக்கும் விஜய நகராட்சி 
ஏற்படக்காரணமாக இருந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவராவார் . மேலும் 
தென்னாற்காடு மாவட்டம் பிரமதேய கிராமத்திலுள்ள ஏப்ரல் , 5 , 1363 
நாளிட்ட கல்வெட்டு பிரமதேயம் , இராஜராஜ சதுர்வேதி மங்கல சிவன் 


30 


29. MER No. 47of 1938 
30. ARE NO . 250 Of 1901 
31. Nilakanta Sastri , K.A. “ History of South India ” P. 266 . 


44 


கோயில் நிலங்களுக்கு கோபனா வரிவிலக்கு செய்ததைக் குறிப்பிடுகிறது . 
கோபனா தமிழகக் கோயில்களின் பொதுக் கண்காணிப்பாளராகச் 
செயல்பட்டதை , காஞ்சிபுரத்திலிருந்து எடுக்கப்பட்ட மூன்று கல்வெட்டுகள் 
குறிப்பிடுகின்றன. 


கம்பணாவின் மிகப் பழமையான கி.பி. 1372 ஆண்டு 
திருப்புலிவமை கல்வெட்டு அரசானி பாலை என்ற கிராமத்தை உக்கல் 
சபை விற்றதையும் வாடகை வசூலித்ததையும் கம்பணா மதுரை 
சுல்தான்களின் மேல் படை எடுத்ததையும் குறிப்பிடுகிறது . 


33 


கம்பணா காஞ்சிபுரத்தை ஆளும்போது ஆட்சியில் சில 
மாறுபாடுகளை மேற்கொண்டான் . அவற்றில் குறிப்பிடத்தக்கது கி.பி. 12 
ஆம் நூற்றாண்டு முதல் காஞ்சி இராஜ சிம்மேஸ்வரா கோயில் பொது 
வழிபாடு நிறுத்தப்பட்டிருந்ததற்கு முற்றுப்புள்ளி வைத்து , மீண்டும் வழிபாடு 
நடத்த வகை செய்தான் . - இச்செயல்பாட்டிற்குக் காரணமாக இருந்தவன் 
கம்பணாவின் கோயில் அதிகாரியாகச் செயல்பட்ட கோபணா . அவன் 
கோயிலின் சொத்துக்களைப் பாதுகாக்கவும் நிர்வாகம் செம்மையாகச் 
செயல்படவும் காரணமாக இருந்தான் . மேலும் இராஜ சிம்மேஸ்வரா 
கோயில் நிலங்கள் அதிகாரிகளால் அனிகாத் தங்க வாதம் கோயிலுக்கு 
விற்பனை செய்யப்பட்டதை கோபணா கி.பி. 1364 இல் ஓர் ஆணை 
பிறப்பித்து விற்ற நிலத்தை மீண்டும் இராஜ சிம்மேஸ்வரா கோயிலுக்குக் 
கொடுக்கக் காரணமாக இருந்தான் . மேலும் கோபணாவின் அனுமதியுடன் 
இராஜ சிம்மேஸ்வரா கோயில் நிர்வாகிகள் அக்கோயிலின் சன்னதித் 
தெருவின் வடக்கு வரிசை வீட்டுமனைகளை நூற்று ஐம்பது பணத்திற்கு 
விற்பனை செய்துள்ளதைக் குறிக்கிறது . எனவே அதிகாரிகள் 
ஆட்சியாளர்களின் ஒப்புதலுடன் கோயில் நிர்வாகத்தை நடத்தினர் எனத் 
தெரிகிறது . சிற்சில சமயங்களில் ஆட்சியாளர்களின் தலையீடும் இருந்தது . 
கம்பணாவின் ஆட்சிக் காலத்தில் இவன் செஞ்சியின் கவர்னராக 
நியமிக்கப்பட்டான் . அப்போது முகமதியப் படையெடுப்பால் அங்கு 


32. H.I.S.I.P. 196 
33. S.II. Vol.I. Nos . 86 , 87 , 88 


45 


வந்திருந்த சீரங்கத்தின் விக்ரகம் , அங்கிருந்து எடுக்கப்பட்டு 
மறுபடியும் சீரங்கத்தில் நிறுவப்படக் காரணமாக இருந்தான் . 


34 


சீரங்கம் , சீரங்க நாதரைப் பற்றிக் குறிப்பிடும் கோயிலொழுகு , 
குருபரம்பரை என்ற இரண்டு வைணவ நூல்கள் , முகமதியர்களின் 
தமிழகப் படையெடுப்பையும் அவற்றால் சீரங்கநாத விக்ரகம் மாற்று 
இடத்திற்கு எடுத்துச் செயல்பட்டுப் பின் திருப்பணி செய்யப்பட்டதையும் 
கூறுகின்றன . அக்கோயிலுக்கு ஏற்பட்ட சேதத்தை விரிவாகப் புலப்படுத்தும் 
வேறு சான்றுகளும் உள்ளன . இரண்டு முறை முகமதியப் படை 
பாண்டிய நாடு நோக்கிச் சென்றபோது இக்கோயில் 
தாக்குதலுக்குள்ளானது . முதலாவதாக , டில்லி சுல்தான் அலாவுதின் 
கில்ஜியின் படைத்தளபதி மாலிக்காபூரின் படையெடுப்பால் சின்னா 
பின்னமாக்கப்பட்டு கோயில் சிலைக்குச் சேதம் விளைவித்ததையும் , 
முகமது பின் துக்ளக் காலத்தில் இரண்டாவது தாக்குதலும் நிகழ்ந்த 
இத்தாக்குதல்களைப் பற்றியும் அவற்றால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றியும் 
பிரபன்னாமிர்தம் என்ற வைணவ நூலும் சில தெலுங்கு நூல்களும் 
கூறுகின்றன. அவற்றுள் குறிப்பிடத்தக்கது அச்சாரய சுக்தி முத்தாவலி 
என்பதாகும் . 35 


ஆனால் டாக்டர் ஐயங்காரவர்கள் முகமதியர்களின் இரண்டாவது 
படையெடுப்பில் அதாவது முகமது பின் துக்ளக் காலத்தில் 1327-28 இல் 
தான் சீரங்கம் தாக்குதலுக்குள்ளானதாகக் கூறுகிறார் . 


சாளுவ மங்கு : இவன் கம்பணாவின் அதிகாரியாக தமிழக ஆட்சியின் 
செயல்பாடுகளைக் கவனிக்கும் பொறுப்பைப் பெற்றிருந்தான் . இவன் 
திறமையைப் பாராட்டி இவனது ஆற்றலை வெளிப்படுத்தும் நோக்கோடு 
விஜய நகரப்படைத் தளபதியாக நியமனம் செய்யப்பட்டான் . தமிழகத்தில் 
கி.பி. 1362 இல் தொண்டை மண்டல ஆட்சியாளர்களாகிய 


34. H.I.S.I.P. 198 

Sastri K.A.N. " A History of South India” P. 266 
Krishnaswamy Iyengar, S. " South India and her Mohammadan 

Inbaders " P. 116 . 
35. Saletore , R.N. " Encyclopaedia of Indian Culture " P. 1583 


46 


சம்பவராயர்களுக்கு எதிராக நடந்த போரிலும் மதுரைச் சுல்தான்களுக்கு 
எதிராக 1371 இல் நடந்த போரிலும் இவரது பணி போற்றத்தக்கதாக 
இருந்தது . அப்போரில் மதுரை சுல்தானைக் கொன்றான் . இவனது 
திறமையைப் பாராட்டி சாளுவ என்ற பட்டத்தைச் சூட்டினார் . மேலும் இவன் 
கோபரை என்ற அதிகாரியுடன் நிர்வாகத்தில் சிறந்த ஒத்துழைப்பைக் 
கொடுக்கும் நோக்கோடு சீரங்கம் விக்ரகத்தை மீண்டும் அங்கே வைத்துத் 
திருப்பணி செய்ய உதவியாக இருந்தான் . அத்தோடு 80,000 மாடை 
தங்கத்தைக் கொடையாக அளித்தான் . விஜயநகர இரண்டாவது வம்சத்து 
அரசனாக கி.பி. 1486 - 91 இல் ஆட்சி செய்த சாளுவ நரசிம்மன் 
என்பவனுடைய மூதாதையர்தான் சாளுவமங்கு . கம்பணாவின் 
நிர்வாகத்தில் அதிகாரியாக இருந்த விஜய சிங்க தேவா என்பவர் கோயில் 
நிர்வாகத்தைக் கண்காணிக்க , கங்காணியாகச் செயல்பட்டார் . எல்லா 
வேலைகளையும் தனித்தனியாக ஆய்வு செய்ய கங்காணி என்ற ஒரு 
அதிகாரியும் இருந்தார் . 


குமார கம்பணாவின் தமிழக ஆட்சி பற்றிய பல்வேறு 
கருத்துக்களை வரலாற்றாய்வாளர்கள் கூறிவிட்டுச் சென்றுள்ளனர் . 
ஆனால் அது ஒரு முழுமையாகாத செய்தியாகத்தான் இருக்கிறது . 
ஆற்றல் மிகுந்த கம்பணா பல படையெடுப்புகளில் வெற்றி பெற்றுத் 
தமிழகத்தின் ஒரு சிறந்த ஆட்சியாளராக நின்று பல புதிய நிர்வாக 
யுக்திகளை மேற்கொண்டு , குறிப்பாகக் கோயில் நிர்வாகத்தில் நிலவிய 
நிர்வாகச் சிக்கலைத் தவிர்த்து ஒரு நிலையான தன்மையை 
ஏற்படுத்தினான் . சுதந்திரமாகச் செயல்பட்ட இவன் , தன் தந்தை புக்கர் 
காலத்திலேயே கி.பி. 1341 - இல் முல்பாகல் மாநிலத்தின் முதல் 
மகாமண்டலேசுவரராக இருந்தார் . கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு 
மேல் தமிழகத்தின் நிர்வாகத்தில் தனித்தன்மை வாய்ந்தவனாக 
இருந்தான் . 


கம்பணாகாலத்தைய கிட்டத்தட்ட 132 கல்வெட்டுச் செய்திகளும் கி.பி. 
1374 அக்டோபருக்கு முந்திய செய்தியைத்தான் குறிக்கின்றன . ஆனால் 
17.12.1374 தேதியிட்ட திருவண்ணாமலைக் கல்வெட்டுதான் கடைசியாகக் 
கிடைத்த கல்வெட்டு . கம்பணா உடையார்க்கு சிரார்த்த பூர்வமாக 


47 


36 


அத்தியயனம் பண்ணச் சர்வமானிய இறையிலியாக விட்ட 
ஆடையூர் நாடு கீழப்பற்று அகரம் அதிகையான கம்பராயச் சதுர்வேதி 
மங்கலம் நஞ்சை புஞ்சை நாற்பாற்கொல்லைக்குட்பட கம்பணாவின் 
மகன் சம்மண உடையார் தனது தந்தையின் ஆத்மா சாந்தியடைய 
திருவண்ணாமலை கோயிலில் இராஜ விபாதன் சன்னதியில் அர்ச்சனை 
செய்யவும் , மந்திரங்கள் ஓதுவதற்கும் 17.12.1374 இல் நிலம் தானாக 
வழங்கியுள்ளதால் இத்தேதிக்கு முன்னர் அவன் இறந்திருக்க 
வேண்டுமென்று கூறலாம் . 


38 


இரண்டாம் அரிகரன் (கி.பி. 1377 - 1404 ) : முதலாம் புக்கருக்குப்பின் 
அவனது மூன்றாவது புதல்வனாகிய இரண்டாம் அரிகரன் விஜய நகர 
மன்னனாக முடிசூட்டிக் கொண்டான். 37 ஏறத்தாழ இருபத்தேழு ஆண்டுகள் 
ஆட்சி செய்தான் . இவனது ஆட்சி பற்றித் தெரிந்து கொள்ள உதவும் 
கல்வெட்டுகள் வட ஆற்காடு . செங்கல்பட்டு 39 ஆகிய பகுதிகளில் 
காணக்கிடைக்கின்றன . இவன் மகாராஜாதிராஜா என்ற பட்டம் 
சூட்டிக்கொண்டு தென்னகப் பகுதிகளை ஒருங்கிணைப்பு செய்து சிறப்புடன் 
ஆட்சி செய்ததை மேற்கூறிய கல்வெட்டுகள் கூறுகின்றன . மேலும் இவனது 
ஆட்சி தென்னகத்தில் பரவியிருந்ததை காஞ்சிபுரம் , திருச்சி போன்ற 
பகுதிகளினின்றும் கிடைத்த கல்வெட்டுகளின் வாயிலாகவும் தெரிந்து 
கொள்ள முடிகிறது . 

இவனுக்கு விருபாச்சா , இரண்டாம் புக்கன் , 
முதலாம்தேவராயன் என்ற மூன்று புதல்வர்கள் இருந்தனர் . சிவமதத்தில் 
ஈடுபாடு கொண்ட இம்மன்னன் அவர்களின் குலதெய்வமாகிய 
விருபாச்சாவை வழிபட்டான் . அமைதியை விரும்பும் அன்புள்ளத்தைக் 
கொண்ட இவன் அறவழியில் செயல்பட்டான் . 

தனது 
ஆட்சிக்காலத்திலேயே நிர்வாகப் பொறுப்பில் இருந்த புதல்வன் விருபாச்சா 
தந்தைக்கு உறுதுணையாக இருந்தது மட்டுமல்லாமல் ஆங்காங்கு 
நடைபெற்ற புரட்சிகளை அடக்கி அமைதி காத்தான் . மேலும் கி.பி. 1385 இல் 
இலங்கை வரை படையெடுத்துச் சென்று அவ்வாட்சியாளனிடம் திறை 


40 


36. ARE NO . 573 of 1902 
37 ARE NO.6 & 13of 1972 
38. ARE NO . 122 of 1921 
39. ARE NO . 671 of 1904 
40. Robert Sewell , " A Forgotten Empire P.50 


48 


பொருள் கொணர்ந்து தந்தையிடம் சமர்ப்பித்தான் . மகனின் 
திறமையையும் ஆற்றலையும் உணர்ந்த இரண்டாம் அரிகரன் அவனை 
தமிழ் மாகாண ஆட்சியாளனாக நியமித்தான் . எனினும் அவனது 
புதல்வர்களிடையே ஏற்பட்ட பூசல்களால் சில பிரச்சினைகள் எழுந்தன . 
கி.பி. 1404-1405 வரை ஒரே ஆண்டு ஆட்சி செய்தாலும் தன் புகழ் நிலை 
பெறும் வகையில் சாதனைகள் பல புரிந்தான் . 


குறிப்பாக விருபாச்சாவின் காலத்தில் வெளியிடப்பட்ட சில சான்றுகள் 
நமக்கு அரிய செய்திகளைத் தெரிவிக்கின்றன. அவற்றுள் குத்தாலத்திற்கு 
அருகில் சுரைக்காவூரிலிருந்து எடுக்கப்பட்ட ஓர் செப்புப்பட்டயம் அவருடைய 
வமிசா வழியைப் பற்றிக் கூறுகிறது . மேலும் அவனின் தர்ம சிந்தனைக் 
கொள்கையைப் பறை சாற்றும் வகையில் சுரைக்காவூர் கிராமத்தையும் 
அதனுடன் 10 3/4 வேலி நிலத்தையும் விஜய சுதர்சனபுரம் என்ற பெயரில் 
பல்வேறு கோத்திரங்களைச் சேர்ந்த பதினான்கு பிராமணர்களுக்குக் 
கொடுத்து தன் ஈகைக் குணத்தை வெளிப்படுத்திக் கொண்டான் . 41 மேலும் 
ஆயிரம் பசுக்களைக் கொடுத்தும் சீரங்கம் , சிதம்பரம் கோயில் 
விமானத்தைக் தங்கமுலாம் பூசியும் திருப்பணி செய்தான் . இவன் ஒரு 
சிறந்த ஆட்சியாளனாக மட்டும் தன் புகழை நிலை நாட்டவில்லை . தன் 
இலக்கியத் திறமையால் நாராயண விலாசம் என்ற சமஸ்கிருதக் 
காவியத்தையும் இயற்றினான் . தனது போர்த்திறமையால் தொண்டை நாடு , 
சோழ , பாண்டிய நாடுகளை வென்று பெரும் பொருளைத் திறையாகப் 
பெற்று தலைநகரடைந்ததாக அவனது ஆலம்பூண்டிப் பட்டயம் கூறுகிறது . 

இவன் சிறிது காலத்திற்குள்ளாகவே ஆட்சியினின்று நீங்கினான் . அதன் 
பின் இவனது சகோதரன் இரண்டாம் புக்கன் கி.பி. 1404 முதல் 1406 வரை 
ஆட்சி செய்தபோது தலைநகரை அயலாரின் படையெடுப்பினின்றும் காக்க 
மதில் சுவர்களையும் , கோபுரங்களையும் கட்டினான் . இவனது 
சாதனையாகத் துங்கபத்திரை நதியில் கட்டிய அணையைக் குறிப்பிடலாம் . 
இவனுக்கு அடுத்து இவனுடைய சகோதரன் முதலாம் தேவராயன் விஜயநகர 
மன்னனாக முடி சூட்டிக் கொண்டான் . 


42 


....... 


............... 


41. பிள்ளை கே.கே. தென் இந்திய வரலாறு ப . 31 

பேராசிரியர் அறுவர் சொற்பொழிவுகள் தமிழக வரலாறு ப . 229 
42. அப்பாதுரை கா . தென்னாட்டு போர்க்களங்கள் 

ப . 325 


Vijaya - 7 


49 


முதலாம் தேவராயன் ( கி.பி. 1406 - 1422 ) : இம்மன்னனின் ஆட்சியைப் 
பற்றித் தெரிந்து கொள்ள உதவும் கல்வெட்டுகள் , புதுக்கோட்டை 3 மற்றும் 
செங்கல்பட்டு 44 பகுதிகளில் கிடைக்கின்றன . இவை இவன் கி.பி. 1421 இல் 
ஆட்சி செய்ததைக் கூறுகின்றான் . இவன் அமைதியுடன் சில ஆக்கப் 
பணிகளைச் செவ்வனே செய்து வந்தான் . கலை , இலக்கியங்களை 
ஆதரித்துப் பேணி வந்த தேவராயன் இலக்கியவாதிகளுடன் ஆய்வுக் 
கருத்துக்களைப் பரிமாறி இலக்கிய வளர்ச்சிக்குப் பேருதவியாக 
இருந்தான் . பல்துறை வல்லுனர்களின் கருத்தைப் பரிமாறிக் 
கொள்வதற்கு அவர்களை அரசவைக்கு அழைத்து உரையாடச் செய்து தன் 
தலைநகரைக் கலை மகளின் காட்சியிடமாகச் செய்தான் . இவன் தாமே 
ஒரு சிறந்த போர்த் தளபதியாதலால் இராணுவத்தின் வலிமையை வெளிக் 
கொணரப் பல புதிய மாற்றங்களை உட்புகுத்தினான் . மேலும் 
இராணுவத்தில் குதிரைப் படையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதில் 
சில மாற்றங்களை ஏற்படுத்தினான் . உயர்சாதி எனப்படும் நீண்ட 
தாடிகளை உடைய அராபிய , பாரசீகக் குதிரைகளைப் போர்ச்சுகீசியரிடம் 
பெற்று தனியுரிமை வியாபாரம் செய்தான் . 
நுணுக்கங்களையும் , வீரம் செறிந்த போர் வீரர்களையும் துருக்கிய 
வில்லாளிகளையும் படையில் சேர்த்து மெருகூட்டினான் . இவனே விஜய 
நகரப் படையின் சீரமைப்பிற்கு வித்திட்டவனாவான் . 45 

சைவச் சமயக் 
கருத்துக்களைப் போற்றிய இவன் அவற்றை நடைமுறைப்படுத்தும் 
விதத்தில் பல கோயில்களைக் கட்டினான் . இவனுக்குப் பின் இவனது 
புதல்வர்கள் சிறிது காலம் ஆட்சி செய்த பின்பு இரண்டாம் தேவராயன் 
என்பவன் பட்டத்திற்கு வந்தான் . 


மேலும் போர் 


இரண்டாம் தேவராயன் (கி.பி. 1422 - 1446 ) : இரண்டாம் தேவராயன் 
பேரரசனாகப் பட்டமேற்றவுடன் சில எதிர்ப்புகளைச் சமாளிக்க 
வேண்டியிருந்தது . இவனது ஆட்சி தமிழகத்தில் பரவலாக இருந்ததை 


43. ARE No. 158of 1907 
44. ARE No. 355of 1908 
45. Venkata Ramanappa, M.N. “ Outlines of South India History " 

P. 164 


50 


50 


உறுதிப்படுத்தும் கல்வெட்டுச் சான்றுகள் கிடைத்துள்ளன . சேலம் 46 
கோயமுத்தூர் செங்கல்பட்டு தென்னாற்காடு 

தென்னாற்காடு 9 மாவட்டம் போன்ற 
பகுதிகளில் இவன் ஆட்சி செய்ததைக் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. வட 
ஆற்காடு மாவட்டம் இவனின் ஆளுகையின் கீழ் இருந்ததைச் 
சத்தியமங்கலம் செப்புப்பட்டயம் உறுதிப்படுத்துகிறது மேலும் 
தமிழகத்தின் தென் பகுதிகளான திருச்சி " தஞ்சை மாவட்டப் பகுதிகளும் 
இவனது ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பகுதிகளாகும் . இவன் தலைநகரில் 
புகழ் பெற்ற ஹசாரா ராமசாமி கோயிலைக் கட்டினான் . இவனுக்கு முன் 
ஆட்சி செய்த மன்னர்களின் வரி விதிப்பு முறையால் பாதிக்கப்பட்டிருந்த 
மக்களின் பிரச்சினையில் தலையிட்டு இன்னல்களைக் களைய 
நடவடிக்கைகள் மேற்கொண்டான் . மேலும் மக்கள் அரசுக்குச் செலுத்த 
வேண்டிய வரிகள் என்னென்ன . அவற்றை ஒழுங்கீனம் இல்லாமல் எப்படி 
வசூலிப்பது என்பன போன்றவற்றைவரையறை செய்து அதைக் கோயில் 
சுவர்களில் பொறித்து நடைமுறைப்படுத்தினான் , இவன்காலச் 
சமுதாயத்தில் இன்றுவரை அறிஞர் பெருமக்களால் முடிவு செய்ய முடியாத 
வலங்கை , இடங்கைப் பிரிவுப் பூசல்களும் நடைமுறையில் இருந்ததை 
அறிய முடிகிறது . இப்பிரச்சினைகள் சிறு சிறு பிரச்சினைகளாகவே 
இருந்தன, எனினும் அவை சமுதாயத்தில் அமைதியின்மையை 
உருவாக்கியதை அறிய முடிகிறது . 


52 


இப்பிரச்சினை திருவிழா மற்றும் விசேஷ நாட்களில் உடைகள் , 
அணிகலன்கள் அணிவதிலும் திருவிழாவில் வாத்தியங்கள் 
பயன்படுத்துவதிலும் , அரசாங்கத்தில் சில உரிமைகளைப் பெறுவதிலும் 

இப்பிரச்சினையில் தலையிட்டு ஒழுங்குபடுத்தி , 
சமாதானப்படுத்தும் வகையில் இருசாராருக்குமிடையே ஓர் ஒப்பந்தம் 
ஏற்படுத்தப்பட்டது . அவ்வொப்பந்தத்தின்படி மக்களுக்கு இடர்ப்பாடாக 


எழுந்தது . 


46. ARE No. 196of 1910 
47. ARE 581 of 1903 
48. ARE No.200 of 1916 
49. ARE No.72 of 1903 
50. ARE No. 133of1919 
51. ARE No. 519of 1904 
52. Singaravel A “ Socio - Cultural History of Thanjavur District as 

revealed by Tamil Literature " P. 34 


51 


53 


54 


இவன் கீழ் 


முறையற்ற வரி வசூல் நடைபெறா வண்ணமும் , முறையற்ற வரி 
வசூல் செய்வோருடன் தொடர்புள்ளவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் 
கூறப்பட்டுள்ளது . இரண்டாம் தேவராயரின் இறையருளையும் , 
ஈடுபாட்டையும் அவர் சீரங்கம் ரெங்கநாதர் கோயிலுக்கு முறையாக 
வழிபாடு நடைபெறுவதற்கும் , திருவிழா நடத்துவதற்கும் இனாம் 
கிராமங்கள் வழங்கிச் சிறப்பித்ததைத் தமிழ் மற்றும் வடமொழிக் 
கல்வெட்டுகளால் அறிய முடிகிறது . 

மேலும் அக்கோயில் 
நற்காரியங்களுக்குப் பயன்படவழிவகை செய்தார் 
அதிகாரியாகச் செயல்பட்ட ரெங்கராஜா என்பவர் வட ஆற்காடு 
மாவட்டத்தில் புலிவளம் கிராமத்தில் மக்களுக்குப் பயன்தரும் வகையில் 
ஒரு குளம் வெட்டினார் . 55 அப்துர் ரசாக் என்ற பாரசீக அறிஞர் இவர் 
காலத்தில் இந்தியாவிற்கு வந்ததால் அவர் இம்மன்னனின் ஆட்சி பற்றிய 
சில குறிப்புக்களை விட்டுச்சென்றுள்ளார் ; அவை விஜய நகர் 
வரலாற்றிற்குத் தக்க சான்றுகளாக அமைந்துள்ளன . தேவராயனின் 
தலையாய பணியாக , நாட்டின் பாதுகாப்பைக் கருதி படைபலத்தைப் 
பெருக்கவும் , சீர் திருத்தம் செய்யவும் தேவையான நடவடிக்கைகளை 
மேற்கொண்டதைக் கூறலாம் . அதன்படி , முகமதியர்களின் போர்த் 
திறமையை உணர்ந்து ஏராளமானோர் படையில் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டனர் . எனினும் அவர்கள் தங்களின் மதக்கோட்பாடுகளைக் 
கடைப்பிடிக்கவும் , தொழுகை நடத்தவும் , மசூதி , கட்டிக் கொள்ளவும் 
அனுமதியளிக்கப்பட்டனர் அவர்களை ஊக்கப்படுத்த , திறமையின் 
அடிப்படையில் ஜாகீர் போன்ற 
ஜாகீர் போன்ற உயர் பதவிகள் 

உயர் பதவிகள் வழங்கிக் 
கௌரவிக்கப்பட்டனர் . 7 இதை உறுதி செய்யும் செய்தியாக இவனுடைய 
தஞ்சைக் கல்வெட்டு இவனுடைய தளபதி லக்கணாவை தென் 
சமுத்திரத்தின் பிரபு ( Lord of the Southern Ocean ) என்று சிறப்பித்து 
வர்ணிக்கிறது . 


56 


58 


53. ARE No. 92 of 1918 
54. ARE No. 216 of 1917 
55. Annual Report on Epigraphy 1937-38 P. 101 
56. Annual Report on Epigraphy 1933-34 P. 38 
57. E.I.C.P.P. 1584 
58. ARE No. 100 of 1911 


52 


இரண்டாம் தேவராயனுக்குப் பிறகு அவனுடைய மகன் 
மல்லிகார்சுனா என்பவன் பட்டத்திற்கு வந்தான் . அவனுக்குச் சில 
இன்னல்கள் நிகழ்ந்தன . விஜயநகரின் முதல் வமிசமாகிய சங்கம வமிசம் 
மல்லிகார்சுனா காலம் தொடங்கி அழிவுப் பாதையில் , சென்று 
கொண்டிருந்தது . ஒருபுறம் ஒரிசாவின் ஆட்சியாளர்கள் விஜய நகருக்குத் 
தொல்லை கொடுத்தனர் . மறுபுறம் சகோதரன் இரண்டாம் விருபாச்சா 
என்பவன் ஆட்சியைக் கைப்பற்ற முனைந்ததாலும் மல்லிகார்சுனாவால் 
அமைதியுடன் ஆட்சி செய்ய முடியவில்லை . தமிழகத்தில் விஜயநகர 
ஆட்சி இரண்டாம் அரிகரன் விருபன்ன உடையார் , முதலாம் தேவராயன் , 
இரண்டாம் தேவராயன் ஆகியோரது காலத்தில் நிலை நாட்டப்பட்டாலும் 
பின்னால் ஆட்சிக்கு வந்த மல்லிகார்சுனா காலத்திலும் , விருபாச்சா 
காலத்திலும் விஜயநகர மன்னர்களின் ஆட்சி இறங்குமுகத்தில் இருந்தது . 
மல்லிகார்சுனனின் ஆட்சித் துவக்கம் விஜயநகர மன்னர்களின் முதல் 
வமிச ஆட்சியின் முடிவுக்கு ஆரம்பம் என்றே 

என்றே கூறலாம் . 
இக்காலக்கட்டத்தில் விஜய நகரின் பலவீனத்தைப் பயன்படுத்தி ஓரிசா 
மன்னன் கபிலேசுவர கஜபதி படையெடுத்தான் . இப்படையெடுப்பு 
தமிழகத்தில் பெரும் குழப்பத்தை விளைவித்தது . இப்படையெடுப்பே 
கல்வெட்டுக்களில் ஒட்டியன் கலாபை என்று கூறப்படுகிறது . கபிலேசுவர 
கஜபதி கிழக்கு கங்க மன்னனின் கீழ் அமைச்சராகப் 
பணிபுரிந்தவனாவான் . அம்மன்னனின் முடிவுக்குப்பிறகு அந்த 
ராஜியத்தைப் பிடித்த கஜபதி சூரிய வமிசத்தை கி.பி. 1434-35 இல் 
ஒரிசாவில் தோற்றுவித்தவனாவான் . 59 கபிலேசுவர கஜபதியின் ஆட்சியின் 
துவக்கமும் விஜய நகர மன்னர்களின் ஆட்சியின் இறக்கமும் ஒரே கால 
கட்டத்தில் நிகழ்ந்ததெனலாம் . 


கபிலேசுவரன் தம் ஆட்சியின் துவக்கத்தில் விஜய நகரின் வட பகுதி 
மீது படையெடுத்தான் . ஆனால் அப்போது விஜய நகரின் மன்னனாக 
இருந்த இரண்டாம் தேவராயன் அவனைப் புறமுதுகிட்டு ஓடச் செய்தான் . 
ஆயினும் இரண்டாம் தேவராயரின் மறைவுக்குப்பின் கபிலே சுவரன் சிறிது 
சிறிதாக மல்லிகார்சுனா காலத்தில் படையெடுத்து விஜய நகரின் சில 
பகுதிகளைத் தம்மாட்சியுடன் இணைத்துக் கொண்டான் . இச்செய்தியை 


59. Banerji R.D. " History of Orrisa " Vol.I.PP.287-288 


53 


கி . பி . 1470-71 ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டுக்கள் 
தெரிவிக்கின்றன . இப்படையெடுப்பின் விளைவாக , தமிழகத்தில் பல 
கோயில்கள் அழிக்கப்பட்டன . அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை அரகண்ட 
நல்லூர் சிவபெருமான் கோயிலும் , செஞ்சிக்கருகில் செம்பேடு என்ற 
இடத்திலிருந்த சுந்தரேசுவரர் கோயிலும் ஆகும் . இவை முழுமையாக 
அழிக்கப்பட்டன . மேலும் அக்கோயிலில் இருந்த செல்வங்கள் 
கொள்ளையடிக்கப்பட்டன . கோயில் மண்டபங்கள் நாசமாக்கப்பட்டன . 
மக்கள் கிராமங்களினின்றும் விலகியதால் அவை பாலைவனமாகக் 
காட்சியளித்தன . நீர்ப்பாசனக் கால்வாய்கள் சேதப்படுத்தப்பட்டு 
உபயோகமற்றுப் போயின . இப்படையெடுப்பை யார் முன்னின்று 
நடத்தியது என்பதில் அறிஞர் பெருமக்களிடையே கருத்து வேறுபாடு 
உள்ளது . சிலர் கபிலேசுவர கஜபதிதான் படையெடுப்பு நிகழ்த்தியதாகக் 
கூறுகின்றனர் . ஆனால் என் . வெங்கட ரமணய்யா உள்ளிட்ட பல 
அறிஞர்கள் கபிலே சுவர கஜபதியின் மகன் குமார கம்பிரா அல்லது குமார் 
கம்பிராவின் மகன் குமார கபிலே சுவர மகாபத்ராதான் இப்படையெடுப்பை 
முன்னின்று நடத்தியதாகக் கூறுகின்றனர் . தமிழகத்தில் சில பகுதிகளில் 
பெரும் நாசம் செய்து , இந்து மதத்கோயில்களை இந்து சமயத்தை சேர்ந்த 
மன்னர்களே கொள்ளையிட்ட ஒரு வினோத நிகழ்ச்சியே ஒட்டியன் 
கலாபையாகும். 


மல்லிகார்சுனா தன் தந்தை இரண்டாம் தேவராயரின் ஆட்சிக் 
காலத்திலேயே அரசின் 

நடவடிக்கையில் 

ஈடுபட்டிருந்ததால் 
தந்தையைப்போல் பட்டங்கள் வென்றான் . யானை வேட்டையில் தேர்ச்சி 
பெற்றிருந்ததால் கஜவேட்டை காரா என்ற சிறப்புப் பட்டத்தைப் 
பெற்றிருந்தான் . அரசுக்குப் புத்துயிர் ஊட்டிச் சிறப்புடன் செயல்படவும் . 
மக்களிடையே நல்லெண்ணத்தை ஏற்படுத்தவும் சுமையாக இருந்த சில 
வரிகளைத் தள்ளுபடி செய்தான் . மல்லிகார்சுனாவின் ஆட்சியைப் பற்றி 
வரையறை செய்யும் கல்வெட்டுகள் வட ஆற்காடு , செங்கல்பட்டு 
மாவட்டங்களிலும் தென்னாற்காடு 1 தஞ்சை , திருச்சி 63 காஞ்சிபுரம் 


64 


60. ARE No.102 of 1923 
61. ARE No. 154 of 1990 
62. ARE No. 524 of 1920 
63. ARE No. 474 of 1908 
64. ARE No. 146 of 1901 


54 


65 


66 


67 


சென்னை 

போன்ற பகுதிகளிலும் கிடைத்துள்ளன . இவனுடைய 
அமைச்சராக இருந்த சாளுவ திருமலை , அரசின் பல செயல் 
திட்டங்களுக்கு உறுதுணையாக இருந்து வந்தான் . இவன் தஞ்சைப் 
பகுதியில் அரசுக்குச் சேர வேண்டிய வரிகளை வசூலித்துச் செலுத்தினான் . 

கி.பி. 1463 இல் மல்லிகார்சுனாவின் ஒரு வயது மகனுக்குப் பெயர் 
சூட்டும் விழா அரசின் எல்லாப்பகுதிகளிலும் கோலாகலமாகக் 
கொண்டாடப்பட்டது . அவ்விழாவின் சிறப்பம்சமாக நில மானியம் 
வழங்கப்பட்டது . இவன் கி.பி. 1465 இல் இறந்ததால் ஒரு வயதே நிரம்பிய 
ராஜசேகரர் பதவியேற்க முடியாததால் இவனுடைய சகோதரன் இரண்டாம் 
விருபாச்சா என்பவன் மன்னனாகப் பதவியேற்றான் . இவன் கி.பி. 1465 
முதல் 1485 வரை ஆட்சி செய்தான் . பேரரசில் நிலவிய 
அமைதியின்மையாலும் , ஒழுங்கின்மையாலும் ஆங்காங்கு விஜயநகரின் 
குறுநில ஆட்சியாளர்கள் எல்லாம் தனிச் சுதந்திரம் பெற்றவர்களைப் போல் 
தலைப்பட ஆரம்பித்தனர் . இவனுக்கு வீரபிரதாப தேவராயர் என்ற 
மற்றொரு பட்டமும் உண்டு . இவனது ஆளுகையின் கீழ் காஞ்சிபுரம் , 
செங்கல்பட்டு , தஞ்சாவூர் போன்றவை இருந்தன . அரசின் 
பொறுப்பிலிருந்த சாளுவ நரசிம்மன் என்பவன் ஆட்சியைக் கைப்பற்றும் 
எண்ணம் கொண்டு செயல்பட்டான் . எனினும் விருப்பாச்சனை அவனது 
மூத்த மகன் கொன்று விடவே இரண்டாவது மகன் புருடராயர் ஆட்சிக்கு 
வந்து தாக்குப்பிடிக்க முடியாததால் ஆட்சிப் பொறுப்பிலிருந்த சாளுவ 
நரசிம்மன் அவனுக்கு உதவியாக இருப்பதுபோல் நடித்து விஜய நகரின் 
இரண்டாவது வமிசமாகிய சாளுவ வமிசத்தைப் பதவியில் அமர்த்தினான் . 


69 


65. H.I.S.I. P 220 
66. ARE No.73 of 1888 
67. S.I.I. Vol. II . P. 109 , 117 
68. H.I.S.I. P. 220 
69. ARE NO.613 of 1919 ; 10. ARE NO.39 of 1890 , 

ARE No. 487 of 1912 


55 


சாளுவ வமிசம் ( கி.பி. 1485-1503 ) : விஜயநகர ஆட்சியின் முதல் 
வமிசமாகிய சங்கம வமிசத்தில் கடைசி மன்னனாக இருந்தவன் இரண்டாம் 
விருபாச்சனின் மகன் புருடராயர் என்பவனாவன் . இம்மன்னனின் 
ஆட்சியுடன் முதல் வமிசத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது . அதன் பின்பு 
ஆட்சிக்கு வந்த விஜய நகரின் இரண்டாவது வமிசமாகிய சாளுவ வமிசம் 
கி.பி. 1485 முதல் 1503 வரை ஆட்சி செய்தது . இவ்வாட்சியை 
அமைத்தவன் சங்கம வமிசத்தின் நிர்வாகப் பொறுப்பில் ஈடுபாடுகொண்டு 
அவ்வமிசத்தின் இறுதிக் காலத்தில் சந்திரகிரியின் குறுநில 
ஆட்சியாளனாகச் செயல்பட்ட சாளுவகுண்டா என்பவனின் மகன் சாளுவ 
நரசிம்மன் என்பவனாவான் . சங்கம வமிசத்தின் இறுதியில் நிலவிய 
பலகீனத்தைப் பயன்படுத்தி சாளுவவமிசத்தின் ஆட்சியை நிறுவினான் .” 
முதல் வமிசத்தில் அரசுக்கு ஏற்பட்ட பலகீனத்தைச் சரிக்கட்டும் விதத்தில் 
இழந்த நாடுகளை மீட்டுப் பலம் பொருந்திய ஒரு அரசனாகச் செயல்பட 
முனைந்தான் . இவனுடைய ஆட்சி பற்றிய குறிப்புகள் தென்னாற்காடு , 
செங்கல்பட்டு , திருப்பதி ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன. 1 எனினும் , 
சாளுவ நரசிம்மனுக்கு உறுதுணையாக இருந்தவன் துளுவ வமிசத்தைச் 
சேர்ந்த ஈசுவரனே . மேலும் இவனது மகன் நரச நாயக்கனே சாளுவ 
நரசிம்மனின் ஒப்பற்ற படைத் தலைவனாக விளங்கினான் . சாளுவ 
நரசிம்மனின் மற்றொரு படைத்தளபதி மதுரையில் நாயக்கர் ஆட்சியை 
அமைத்த விசுவநாதனின் தந்தை நாகம நாயக்கனாவான் . இவன் 
தனக்கிருந்த செல்வாக்கைப் பயன்படுத்தி திருப்பதி வெங்கடேசுவர 
பெருமானுக்கு பூசை நடத்த பூமாலையால் அலங்கரிக்க பூங்காவனமும் , 
தினந்தோறும் இரண்டு நெய்விளக்குகள் ஏற்றுவதற்கு திரடாம்பாடி 
கிராமத்தையும் இனாமாகக் கொடுத்து அக்கிராம வருவாயிலிருந்து 
செலவுகள் செய்யப்பட்டன .73 


70. Krishnaswami Iyengar " ALittle Known Chapter of Vijaya Nagar 

History " P.49 
71. ARE NO . 1 of 1905 
72. ARE NO . of8of 1922 
73. ARE NO.736of 1909 


56 


கோனேரி ராஜன் : விஜய நகர மன்னர்களான மல்லிகார்சுனா மற்றும் 
விருபாச்சாவின் ஆட்சிக் காலங்களில் தஞ்சாவூர் , திருச்சிராப்பள்ளி, 
பகுதிகளை சாளுவ திருமலைய்ய தேவா என்பவன் நிர்வகித்து வந்தான் . 
தஞ்சைக்கருகிலுள்ள பட்டிசுவரத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு சோழ 
மண்டலத்தின் மகாமண்டலேசுவரனாக இவனைக் குறிப்பிடுகிறது . 
கோயிலொழுகு சான்று சாளுவ திருமலைய்யனுக்குப்பின் கோனேரி ராஜன் 
என்பவன் திருச்சிராப்பள்ளிச் சீமைக்கு ஆளுநராக இருந்ததைக் கூறுகிறது . 
மேலும் தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்ட பல கல்வெட்டுக்கள் கோனேரி 
ராஜனைப் பற்றிய செய்திகளை அளிக்கின்றன . இவன் சீர்காழியிலிருந்த சிவ 
பெருமானின் கோயிலுக்குச் சர்வமானியமாக , நிலங்கள் வழங்கியதாக 
இக்கல்வெட்டுக்களில் ஒன்று கூறுகிறது . இக்கல்வெட்டுக்களின் கூற்றுப்படி 
கோனேரிராஜன்வாசவசங்கராவின் புதல்வனாவான் . மேலும் பத்துக்கட்டாரி 
காஞ்சிபுர வர்தேஷ்வரா போன்ற பல பட்டப் பெயர்களைப்பெற்றிருந்தான் . 
திருச்சிராப்பள்ளிச்சீமையில் ஆளுநராக இருந்தபோதிலும், கோனேரிராஜன் 
சாளுவ நரசிம்மனையோ அல்லது இம்மடி நரசிம்மனையோ தன் 
மேலதிகாரியாக ஏற்றுக் கொள்ளவில்லை . அவன் ஒரு சுதந்திர மன்னனாக 
இருந்திருக்க வேண்டும் . ஏன் எனில் , சாளுவ நரசிம்மனும் , நரசிம்ம 
நாயக்கனும் ஆட்சிக்குழப்பங்களில்மூழ்கியிருந்த தருணத்தில் செல்வாக்கைப் 
பயன்படுத்தி கோனேரி கி.பி. 1485 -இல் மன்னனானான் 

கோனேரி ஒரு 
சிறந்த சிவ பக்தன் , சிவபெருமானின் கோயில்களுக்குப் பல நிவந்தங்களை 
வழங்கிச் சைவ சமயத்தை ஆதரித்தான் . ஆனால் வைணவர்களைப் பல 
இக்கட்டுகளுக்கு ஆளாக்கினான் என்பது தெளிவு . அதற்கு ஆதாரமாக , 
முன்பிருந்த மன்னர்கள் வைணவர்கள் செலுத்த வேண்டியதில்லை என்று 
அறிவித்த வரிகளை இவன் செலுத்தச் செய்தான் . இதனால் கோபமுற்ற 
வைணவர்கள் நரசநாயக்கனின் உதவியை நாடினர் .75 ஆயினும் காவிரியின் 
தென்கரையில் சோழ மண்டலத்தில் இரண்டு கிராமங்களை தன் பெயரில் 
தினப்பூசைகள் நடைபெற திருப்பதி தேவஸ்தானத்திற்குக் கொடையாகக் 
கொடுத்தான் . 


74 


74. இராச சேகர தங்கமணி , புரட்சித்தலைவன் கோனேரி ராயன் , 

பதினைந்தாவது கருத்தரங்கு ஆய்வுக் கோவை தொகுதி 3. ப . 201 
75. I.A. Vol . 40 ; P. 142 
76. T.D.I. VOL . II NO . 369 T.T. 


Vijaya - 8 


57 


மேலும் தன்னுரிமை பெற்றவனை போல் ஆட்சி செய்த கோனேரி 
ராஜனைப் படைத்தலைவன் நரசநாயக்கன் பெரும்படையுடன் 
தாக்கினான் . இப்போரில் தோற்கடிக்கப்பட்டு அவனது ஆட்சி முடிவுக்கு 
வந்தது . அதன்பிறகு கோனேரி ராஜன் வைணவர்கள் மீது விதித்திருந்த 
கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன . சீரங்கம் கோயிலில் இருந்து கைப்பற்றப்பட்ட 
நிலங்களும் திருப்பியளிக்கப்பட்டன . இவனது ஆட்சி கி.பி. 1495 இல் 
முடிவுற்றது . 


சாளுவ நரசிம்மனின் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றுக் கொள்ளாத 
விஜய நகரக் குறுநில ஆட்சியாளர்களும் , மாகாண ஆட்சியாளர்களும் 
அரசுக்குக் குழப்பத்தை விளைவித்த வண்ணம் இருந்தனர் . ஆயினும் , 
அவ்வப்போது படையெடுத்துப் புரட்சிகளை ஒடுக்கி அமைதியை 
நிலைநாட்டினாலும் கி.பி. 1490 இல் இவன் இறந்ததால் மீண்டும் விஜய 
நகர அரசு குழப்ப காலத்தைச் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது . 
படைத்தளபதியாகச் செயல்பட்ட நரச நாயக்கர் இந்த இடற்பாட்டை 
எதிர்நோக்க வேண்டியிருந்தது . எனவே இச்சூழ்நிலையில் சாளுவ 
நரசிம்மனின் மூத்த புதல்வனான சாளுவ திருமலாவை மன்னனாக 
முடிசூட்டச் செய்தான் . ஆனால் , இளவரசன் திருமலா அரசியல் சூழ்ச்சியின் 
காரணமாகப் பதவியேற்ற ஓராண்டிலேயே கொலையுண்டான் . சாளுவ 
திருமலாவிற்குப் பின் அவனது சகோதரன் இம்மடி நரசிம்மன் என்பவன் 
ஆட்சிப் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் . ஆனால் , சிறிது 
காலத்திற்குள்ளாகவே அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக நரச 
நாயக்கனுக்கு எதிராகச் செயல்பட்டான் . 


இம்மடி நரசிம்மன் நீண்ட நாள் ஆட்சி புரியவில்லை . எனினும் 
கி.பி. 1501 இல் திருச்சி , சேலம் பகுதிகளில் ஆட்சி புரியும்போது , தம்மய 
தேவா என்றும் , செங்கல்பட்டில் ஆட்சி புரியும் போது தர்மராயா என்றும் . 
கல்வெட்டுக்களில் குறிக்கப்பட்டுள்ளான் .77 எனவே அரசாட்சியில் நாட்டம் 
கொண்ட அமைச்சர் நரச நாயக்கன் , ஆட்சியாளன் இம்மடி நரசிம்மனைத் 
துரதிருஷ்டவசமாகக் கொன்று விட்டு விஜயநகரை ஆட்சி செய்ய 


77. ARE NO . 155 of 1905 ; ARE NO . 664 of 1909 ; ARE No. 173 of 

1919 


58 


78 


மூன்றாவது வமிசமாகிய துளுவ வமிசத்தை நிறுவினான் . 
ஆனால் , நரச நாயக்கன் இம்மடி நரசிம்மனுடைய மரணத்திற்குக் 
காரணமல்ல , வீர நரசிம்மன் என்ற நரச நாயக்கனுடைய புதல்வன்தான் 
மன்னனைக் கொன்று தன் வமிசமாகிய துளுவ வமிசத்தை 
நிலைநாட்டினான் என்பது அறிஞர்களின் தற்போதைய கருத்தாக 
இருக்கிறது . 


துளுவ வமிசம் : விஜய நகரின் முதல் இரண்டு வமிசங்களின் ஆட்சிக்குப் 
பிறகு மூன்றாவது மரபாகிய துளுவ வமிசம் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றது . 
இவ்வமிசத்தை அரசாட்சியில் அமர்த்தியவன் நரச நாயக்கன் 
என்பவனாவான் . இவன் முந்தைய வமிச ஆட்சியில் படைத்தளபதியாகச் 
செயல்பட்டு அரசுக்கு உறுதுணையாக இருந்தவன் . இந்த துளுவ வமிச 
ஆட்சியின் துவக்க காலத்தில் தெற்கே இருந்த பகுதிகளை ஒருங்கிணைப்பு 
செய்யும் விதத்தில் சோழப்பகுதியான சீரங்கப்பட்டணத்தைப் பேரரசுடன் 
இணைத்தான் . மேலும் அங்கு வெற்றியின் நினைவாக ஒரு தூண் 
எழுப்பினான் . 79 இதன் பிறகு மேலும் தெற்கு நோக்கிச் சென்று கி.பி. 1480 
முதல் மதுரை மற்றும் தென்காசிப் பகுதிகளை ஆட்சி செய்த 
மானபூசனிடமிருந்த பாண்டிய தேசத்தைக் கைப்பற்றினான் . மான பூசன் 
என்பவன் சடையவர்மன் குலசேகர பராக்ரம பாண்டியன் என்பவனே . 
அந்நிகழ்ச்சிக்குப் பிறகு விஜயநகரின் மானியக்காரனாகவும் (Feudatory) 
கப்பம் கட்டியாகவும் செயல்பட்டான் . நரச நாயக்கன் கி.பி. 1503 இல் 
இறந்ததும் அவனது மூத்த மகன் வீர நரசிம்மன் ஆட்சிப் பொறுப்பை 
ஏற்றான் . வீர நரசிம்மனின் ஆட்சி காலத்தில் வட ஆற்காடு பகுதியில் 
முப்பத்து மூன்று வகையான வரிகளை விதித்தான் . இதில் முப்பத்து 
இரண்டு வகை வரிகளைக் கோயில் பராமரிப்புச் செலவுகளுக்காக 
அந்நிர்வாகமே வசூல் செய்யும் உரிமையைப் பெற்றிருந்தது . எஞ்சிய ஒரு 
வகை வரி மன்னனுடைய கட்டுப்பாட்டில் வசூலிக்கப்பட்டு , நிர்வாகச் 


78. H.I.S.I.P. 236 ; Ep . Ind . Vol.VIIP . 790 
79. Ep . Ind . Vol. XIII P. 131 


59 


80 


சிக்கல்கள் தவிர்க்கப்பட்டன. வீர நரசிம்மன் கோயில்களுக்குத் 
தாராளமாகக் கொடை வழங்கிச் சிறப்பித்துள்ளான் . இராமேஸ்வரம் . 
சீரங்கம் , கும்பகோணம் , சிதம்பரம் காஞ்சிபுரம் போன்றவை அவற்றிற்கு 
ஆதாரமாக உள்ளன . இவனது ஆட்சி திருச்சி , சேலம் , காஞ்சிபுரம் 
தென்னாற்காடு பகுதிகளை உள்ளடக்கி இருந்தது . 


81 


82 


நரச நாயக்கனுக்கு மூன்று மனைவிமார்கள் . அவர்களில் முதல் 
மனைவியான தீபாம்பாளுக்கு மகனான வீர நரசிம்மனும் , இரண்டாவது 
மனைவி நாகல தேவிக்கு மகனும் விஜயநகர ஆட்சிக்கு சரித்திரத்தில் 
நீங்கா இடத்தை ஏற்படுத்திய வருமான கிருஷ்ண தேவராயரும் , 
மூன்றாவது மனைவியாகிய உமாம்பிகா தேவிக்குப் பிறந்த அச்சுத் 
தேவராயரும் , ரங்கராயரும் விஜயநகர வரலாற்றில் குறிப்பிடதக்க 
இடத்தைப் பெற்றனர் . வீர நரசிம்மனின் இறுதிகால கட்டத்தில் விஜய 
நகரத்தை ஆளுவதற்கு அவனின் ஒன்று விட்ட சகோதரன் 
கிருஷ்ணதேவராயரை நியமித்தான் . எனவே கி.பி. 1509 இல் கிருஷ்ண 
தேவராயர் விஜய நகர மன்னனாக முடிசூட்டிக் கொண்டான் . இவரது 
இருபது ஆண்டுகால ஆட்சி விஜயநகர ஆட்சியின் திருப்புமுனையாக 
அமைந்துள்ளது . 


80. ARE NO . 353 , 355 , 395 , 396 of 1912 
81. " A Little known Chapter of Vijayanagar" P. 73 
82. ARE NO ; 147 of 1914 ; ARE No ; 408 of 1913 ; ARE No. 601 of 

1919 
83. Sastri , K.A.N. “ A History of South India” P. 276 


60 


4 


கிருஷ்ண தேவராயர் 


விஜய நகரத்தை ஆண்ட நான்கு அரச மரபுகளில் மூன்றாவது 
மரபாகிய துளுவ மரபு கி.பி. 1503 முதல் 1570 வரை ஆட்சி செய்தது . 
அம்மரபில் தோன்றிய கிருஷ்ணதேவராயர் கி.பி. 1509 முதல் 1529 வரை 
ஆட்சி செய்தார். இவர் விஜய நகர அரசின் படைத் தளபதியாகவும் , 
நிர்வாகியாகவும் விளங்கிய நரச நாயக்கர் என்பவரின் மகனாவார் . 
இளமையில் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றுக் கொண்ட இவர் தனது 
ஆற்றலையும் , திறமையையும் வெளிப்படுத்துவதில் கவனமாகச் 
செயல்பட்டார் . இவரின் திறமையை அயல்நாடுகளில் இருந்து 
விஜயநகருக்கு விஜயம் செய்த வெளிநாட்டவரின் குறிப்பிலிருந்து 
காணலாம் . குறிப்பாக போர்ச்சுக்கீசிய அறிஞர் டோமின்கோபைஸ் இவரது 
ஆட்சி பற்றியும் , விஜய நகரின் செல்வச் செழிப்புப் பற்றியும் விட்டுச் சென்ற 
குறிப்புகள் தற்போதைய வரலாற்று வித்தகர்களுக்கு அரிய கருவூலமாகத் 
திகழ்கின்றன . கிருஷ்ண தேவராயரின் தாய்மொழி கன்னடமாக 
இருந்தாலும் அவரது தெலுங்குப் படைப்பாகிய ஆமுக்த மால்யது ஒரு 
சிறந்த இலக்கியப் படைப்பாகும் . இலக்கியங்களை வளர்ப்பதற்காக 
அரசவையில் புலவர் பெருமக்களுக்குப் பிரதிநிதித்துவமளித்தார். அதற்கு 
எடுத்துக்காட்டாக தெலுங்குக் கவிஞரான அல்லசானி பெத்தண்ணா, 
திம்மண்ணா போன்றவர்கள் அரசவைப் புலவர்களாக விளங்கினர் . 
விஜயநகரின் சிறப்புக்கும் மேன்மைக்கும் இவரது பணி அளப்பரியது 
என்றால் மிகையாகாது . கட்டடக்கலை , சிற்பம் , ஓவியம் , இசை , நாடகம் , 
நாட்டியம் போன்ற பலகலைகளின் வளர்ச்சியை அவர்காலக் 
கோயில்களில் காணலாம் . இவர் தனக்கு முன் ஆட்சி செய்தோரின் 

மெருகூட்டி , பின்னால் ஆட்சி செய்தவர்களுக்கு 
முன்மாதிரியாகத் திகழ்ந்தார் . இவரது பல்துறைஞானத்திற்கு இவைகளே 
சான்றாக அமைந்துள்ளன . 


கலைகளை 


1. பிள்ளை , டாக்டர். கே.கே. தென்னிந்திய வரலாறு , 

தொக்தி || பக் .35 , 36 
2. Soletore R.N. EIC P. 1581 


61 


76 


81 


அச்சுத தேவராயர் காலத்தில் 
வீஜயநகரப் பேரரசின் ராஜ்யங்கள் 

( உத்தேசமானது ) 


146 

கொண்டவீடு 
ராய்ச்சூர் 

குத்தி கந்தன 
முதுகல் 

வோலு ,ஸ்ரீசைலம் 

ராஜ்யம் 
ராஜ்யம் 


ராஜ்யம் | 


ஹம்பி 
களு ஹஸ்திவைதி 


( 


சந்கிரகரீ ராஜ்யம் 


ராஜ்யம் 

பெனு | உதயகீரி 
ஸ்ரீரங்கப் கொண்டா ராஜ்யம் 

ராஜ்யம் 
சந்திர பட்டின 

படைவீடு 
குத்தி ராஜ்யம் 
பரகூர் 
. 

ராஜ்யம் | 
முல்பாகல் தீருவதிகை 

ராஜ்யம் 

ராஜ்யம் 
கள்ளிக்கோட்டை 


வங்காளக் 
குடாக் 
கடல் 
. 


12 


12) 


அரபிக் 


- 


தீருவடிராஜ்யம் 


கடல் 


சோழ 


ராஜ்யம் 


/ பாண்டிய 
ராஜ்யம் 


கொல்லம் , 


தென்காசி 
பாண்டியர் 


e. 


இந்துப் பேராழி 


இலங்கை 
( 310 


76 


62 


76 


80 


84 


கீருஷ்ணகேவராயர் காலத்தில் 
பாமீனீ அரசுகளும் விஜயநகரப் பேரரசும் 


கபதி 


தேரசு காண்டா 
120 

தேவகிரி 
ஆமதுநகர் 

கலிங்கம் 
வாரங்கல் 
கோல்கொண்டா 
கோவில் கொண்டா 


பீரார் அரசு 


20 


காதா 


வரி நதி 


• OLNIE 


ஆம்துநகர் அரசு 


பீடார் 


நாடு 


16 


பாங்கல் / கொண்டபள்ள 
.ஸ்ரீசைலம் விஜயவாடா 


"ராய்ச்சூர் 
நா 
முதுகல் 


16 


பெல்காம் 
கோவா 


" மசூலிப்பட்டினம் 
வினுகொண்டா 
கர்நூல் இங்கோல் 


" தார்வார் 


வீயைபு 


ஆதோனி குந்தி உதயகிரி 
வியோகரம் , 


கண்டிக்கோட்டை 


சித்தவட்டம் மே 


காஞ் . 


கரட் 

ப் 


சிபுரம் 


கண்டிவனம் 


பாலாக 


பேரீரங்கப்பட்டினம் 


12 


திருவண்ணாமலை 


ஜோனவார் , 

நெல்லூர் 

பெனுகொண்டா 
பட்கல் 

பழவேற்காடு 
பரகூர் 

சென்னை 
மங்களூர் 

சாந்தோம் 
12 

செங்கற்பட்டு 

செக்சி , 
மைசூர் 
கண்ணனூர் 

சிதம்பரம் 
கள்ளிக்கோட்டை , 

ஸ்ரீரங்கம் 

நாகப்பட்டினம் 

திருச்சி தருசை 
கொச்சி 

மதுரை 
ஸ்ரீவில்லிபுத்தூர் 

இராமேஸ்வரம் 
கொல்லம் 

தென்காசி 


Suse" புதுச்சேரி 


திருக்கோவலூர் . 

விழுப்புரம் 


அரபிக் 
கடல் 


திருவடிராஜ்யம் 


mA 
59 


வங்காளக் குடாக்கடல் 


சகன்னியாகுமா இலங்கை 


8 


716 


180 


641 


63 


இவரது தந்தை நரச நாயக்கருக்கு தீபாம்பா, நாகாம்பா என்ற இரு 
மனைவிகள் இருந்தனர் . வீர நரசிம்மன் , கிருஷ்ண தேவராயர் , 
அச்சுதராயர் , சதாசிவராயர் போன்றோர் அவரது புதல்வர்களாவர் . வீர 
நரசிம்மராயருக்குப் பின் கிருஷ்ண தேவராயர் பட்டத்திற்கு வந்தார் . 
இவருக்கு திருமலாதேவி , சின்னாதேவி , அன்னபூர்ணா என்ற மூன்று 
மனைவியர் இருந்தனர் . திருமலாம்பா , மோகனாங்கி என்ற இரு 
மகள்களும் திருமலராயர் என்ற மகனும் இவரது வாரிசுகளாகும் . ஆனால் 
தனது மகனை இளவயதிலேயே இழந்தார் . இவரின் திறமைக்காக இரகுதா 
மல்லா , இராஜாதி ராஜ பக்க்ஷி , சம்புவராயஸமதாபனாசாரியா , கல்யாண 
புராவராதிஸ்வரா , சாளுக்கிய ராய சக்ரவர்த்தி போன்ற விருதுகள் 
வழங்கப்பட்டன . 

கிருஷ்ண தேவராயர் திறமை வாய்ந்த போர் வீரர் , 
போற்றுவதற்குரிய படைத்தளபதி , உயர்ந்த இராஜதந்திரி , தலைசிறந்த 
ஆட்சியாளர் , பரந்த கல்வி ஞானம் படைத்தவர், கலைகளைப் போற்றிய 
வள்ளல் , தெய்வபக்தி சான்றவர் , வைணவத்தில் ஆழ்ந்த பற்றுடையவர் . 
திருப்பதி ஏழுமலையானிடத்தில் பயபக்தியுடையவராவர் . இவர் ஆட்சிக்கு 
வந்ததும் ஆங்காங்கு கலகம் செய்தவர்களை ஒடுக்கினார் . கலிங்க 
நாட்டை வென்று அடக்கியதால் அம்மன்னன் தன் மகளைக் கிருஷ்ண 
தேவராயருக்கு மணம் முடித்து மருமகனாக்கிக் கொண்டார். 

கலிங்கமிழந்து ஓதிக் கைச்சங்கள் தோற்று 
மெலிந்து கந்நழுவ விட்டாள்- மலிந்தமலர்ப் 
பொன்னிட்ட மானகிருட்ண பூபாலாவுன்றனுக்குப் 
பின்னிட்ட வொட்டியன் பொற் பெண் 


3. ARE No.144 of 1939-40 ; ARE No. 172 of 1939-40 
4 . ஐகநாதராஜா , மு.கு. ஆமுக்த மால்யத XXIV 

Venkataramanappa M.N. O.S.I.H. P.174 
Krishnadevaraya was the contemporary of the English King Henry 
VIII . He distinguished himself as a maker of an era by his manysided 
personality. He was a great warrier . Administrator, patron of Art 
and Literature . Above all he himself was a poet and Author of the 
brilliant works of literary value . During his reign of twenty years the 

glory of the empire attained its highest water mark . 
5. குமார சரஸ்வதி தமிழ் நாவலர் சரிதம் ப . 210 


64 


பதவியேற்ற பத்தாண்டுக்களுக்குள் தென்னகம் முழுமைக்கும் ஏக 
சக்ரவர்த்தியானார் . சைவம் , வைணவம் என்று பாராமல் கோயில்களுக்குக் 
கொடை வழங்கி தனது சமயப் பொறையுடமையை நிலை நிறுத்தினார் . 
இறைவழிபாடு தழைக்க தேவதான நிலங்களின் வரியைத் தள்ளுபடி 
செய்தார். கி.பி .1514 இல் தனது மனைவிகளான திருமலாதேவி , சின்ன 
தேவி ஆகியோருடன் தான் தென்னகத்தில் அடைந்த வெற்றிக்கு நன்றி 
செலுத்தும் பொருட்டு தலைநகர் செல்லுங்கால் வடவேங்கடமெனும் 
திருப்பதிக்குச் சென்று ஏழுமலையானைத் தரிசனம் செய்தார் . மேலும் 
கி.பி .1513 முதல் 1524 வரை ஏழுமுறை திருப்பதிக்குச் சென்று வழிபட்ட 
செய்திகளையும் காண முடிகிறது . தலைநகர் விஜய நகரில் வித்தலசாமி 
ஆலயத்தைத் திருப்பணி செய்ததோடு , கிருஷ்ணன் கோயில் ஒன்றையும் 
கட்டினார் . மேலும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நரசிங்கமூர்த்தியின் 
மிகப்பெரிய சிலை ஒன்றையும் உருவாக்கினார் . நிர்வாகம் செம்மையாக 
நடைபெறப் பழமையைச் சீராக்கினார் . கி.பி .1514 இல் வரிக்கொடுமையால் 
மக்கள் தங்கள் இல்லங்களை விட்டு வெளியேறியதால் இதைதடுப்பதற்காக 
வரி விதிப்புக் கொள்கையில் சில மாற்றங்களைக் கொண்டு வந்தார் . எனத் 
தென்னாற்காடு மாவட்டக் கல்வெட்டு குறிப்பிடுகிறது . 


தென்னாற்காடு மாவட்டம் , சேந்தமங்கலம் கல்வெட்டு கி.பி.1517-18 
இல் கிருஷ்ண தேவராயரின் படையெடுப்பைப் பற்றியும் , சிவன் , விஷ்ணு 
ஆலயங்களுக்கு அவர் ஆயிரம் பொற்காசுகள் வரியைத் தள்ளுபடி 
செய்துள்ளார் எனவும் திருவண்ணாமலை அருணாசலேசுவர் ஆலயத்தின் 
மேற்கு கோபுரமாகிய மேல்கோபுரத்தையும் ஆயிரங்கால் மண்டபத்தையும் 
அமைத்தார் 1 எனவும் கூறுகிறது . கிருஷ்ணதேவராயரின் செப்புப் 
பட்டயத்தில் திருவண்ணாமலைக் கோயில் வளாகத்தில் ஆயிரங்கால் 
மண்யம் கட்டிய இடத்தை வழங்கியவருக்கு இழப்பீட்டுத் தொகை கொடுத்து 


6. ARE NO . 1939-40 to 1942-43 P.265 
7. பரந்தாமனார் , அ.க. மதுரை நாயக்கர் வரலாறு ப .54 
8. ARE No. 246 of 1916 . 
9. ARE No. 1906-10P. 65 " Soonafter this return from Campaign Krishna 

devaraya appears to have remitted the taxes on the rent free villages 

owned by Siva and Vaishnava temples of the South . 
10. Sivaramamurthi Calambur " The Art of India " P.527 


Vijaya - 9 


65 


11 


எடுத்துக் கொண்டது . இந்த மடம் தற்போது கோயிலுக்கு வெளிப்புறத்தில் 
காணப்படுகிறது . இது அப்பரின் நினைவாக அப்பர்மடம் என்று 
அழைக்கப்படுகிறது . கோயில் நிர்வாகத்தின் அடிப்படைச் சிக்கலைத் 
தீர்க்கும் பொருட்டுச் சில மாற்றங்களைக் கொண்டு வந்தார் . அதன் 
பயனாக வழிபாட்டு முறையைச் சீராக்கினார் . திறமையற்ற கோயில் 
நிர்வாகிகளைப் பதவியிறக்கம் செய்ய ஆணையிட்டார் . திருவாரூர் 
கோயில் நிர்வாகத்தில் தலையிட்ட செய்தியைச் செய்யுள் வடிவிலே 
எடுத்துரைப்பது அறியத்தக்கதாகும் .12 


தத்துவப் பிரகாசர், 
திருவாருர்க் கொடியிரக்கா மற்ற கைந்தது 
மருவு புகழ் கிருஷ்ண மகராச ரானை 
அரிய வடமலையாரானண் - திருவாரூர்ப் 
பாகற் கொடியறுப்பார் பாதத் திருவாணை 

தியாகக் கொடியிரக்காதே 
எனப் பாடியுள்ளார் . 


கிருஷ்ண தேவராயர் தென்னகத்தின் பல கோயில்களுக்கு 
விஜயம் புரிந்துள்ளார் . சில அவரின் கொடையால் சிறப்புப் பெற்றன . 
அவற்றுள் அழகர் கோயில் , ஸ்ரீவில்லிபுத்துர், சங்கர நாராயணர் கோயில் , 
தென்காசி , குற்றாலம் , பொதிகைமலை , திருநெல்வேலி, கன்னியாகுமரி , 
திருச்செந்தூர் போன்ற கோயில்களுக்குச் சென்று வழிபட்டுள்ளார். மேலும் 
மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர் கோலுக்குத் தங்கம் கொடையாக 
அளித்துள்ளார் . திருநெல்வேலிக்கு அருகில் கிருஷ்ணராய சமுத்திரம் 
என்ற இவரது பெயரில் கிராமம் ஒன்று உள்ளது . தென்னாட்டில் தான் 
பெற்ற வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இராமேஸ்வரம் கோயிலில் 
வழிபட்டார் . மேலும் போர்வாளுக்கு ரத்த ஸ்நானம் செய்து எடைக்கு எடை 
தங்கம் பெற்றுக் கொண்டு பின் தலைநகர் , சென்றதாக கிருஷ்ண 
தேவராயரின் ராய வாசகமு என்ற இலக்கியம் கூறுகிறது . 


11. ARE No.574 of 1902 
12.Krishnaswamy Iyengar, s . “ Sources of Vijayanagar History " 

P. 156 . 


66 


கிருஷ்ண தேவராயர் , பேரரசின் நிர்வாக வசதிக்காக ஆட்சிப் 
பகுதியைப் பிரித்து ஆங்காங்கு கவர்னர்களை நியமித்தார் . மேலும் 
அவர்களுக்கு நிர்வாக ஒத்துழைப்புக் கொடுப்பதற்காக அதிகாரிகளையும் 
நியமனம் செய்தார் . அவர்களுள் இம்மாடி திருமலை நாயக்கர் என்பவர் 
முக்கிய அதிகாரியாக விளங்கினார் . அவர் திண்டிவனம் பகுதியின் 
கவர்னராகவும் பணி செய்துள்ளார் . இவரது கட்டுப்பாட்டில் தென்னாற்காடு 
மாவட்டம் குகையூர் , செங்கை மாவட்டம் எருமைவேட்டி பாளையம் , வட 
ஆற்காடு மாவட்டம் தேவிகாபுரம் , சேலம் மாவட்டம் அரகலூர் போன்ற 
பகுதிகள் இருந்தன . இதன் நிர்வாகம் செம்மையாகச் செயல்பட 
நடவடிக்கைகள் மேற்கொண்டதை அறிய முடிகிறது . இவர் கிருஷ்ண 
தேவராயருக்குப் பின் அச்சுதராயர் காலத்திலும் அப்பொறுப்புகளைத் 
தொடர்ந்து கவனித்து வந்தார் .13 அறம் வளர்த்த முதலியார் என்பவர் 
கிருஷ்ண தேவராயர் காலத்திலும் அவருக்கு முன்பும் அமைச்சராகப் 
பணியாற்றினார் . மற்றொரு பிராமண அமைச்சரான சாளுவ திம்மா 
நிர்வாகப் பொறுப்புகளைக் கவனித்து வந்தாலும் அனைத்துப் 
படையெடுப்புகளிலும் பங்கு கொண்டு விஜய நகர ஆட்சியின் 
விரிவாக்கத்திற்கு உறுதுணையாகப் பணியாற்றினார் .14 இறைவழிபாடு 
சிறக்க பேரரசர்கள் மட்டுமல்லாமல் அதிகாரிகளும் , கவர்னர்களும் 
கோயில்களுக்குக் கொடை பல வழங்கியுள்ளதை அறிய முடிகிறது . 
தென்னகத்தில் வைசிராயாக இருந்த செல்லப்பா என்ற வீர நரசிம்மா 
இராமநாதபுரம் கோயிலுக்குக் கிராமங்களையும் , நிலங்களையும் 
கொடையாகக் கொடுத்துள்ளார் . மக்களின் நிலையை உணர்ந்து 
செயல்பட்டு இதுகாறும் மணமகனும் , மணமகளும் செலுத்தி வந்த 
திருமண வரியைத் தள்ளுபடி செய்தார் .15 


கிருஷ்ண தேவராயர் தன் பதவி ஏற்பு விழாவிற்கு விஜய நகரின் 
கோயில் வாயிலில் ஒரு பெரிய கோபுரத்தைக் கட்டி விழா நடத்தினார் . 


13. ARE No. 340 of 1939-40 ; ARE No.35 of 1905 ; ARE No.101 of 1918 ; 

ARE No. 168of 1930 ; ARE No.358of 1912 ; ARE No. 1913 ; 

ARE No. 276of 1915 
14. Robert Sewell , " Forgotten Empire" P. 123 
15. ARE No.2560f 1910 ; ARE NO . 387 of 1904 


67 


ஆட்சிக்கு வந்ததும் பழைய கோயில்களைப் புதுப்பித்தும் , புதிய நிர்மாணப் 
பணியை மேற்கொண்டும் சிறப்புச் செய்தார் . புகழ்பெற்ற கிருஷ்ணசாமி 
கோயிலை கி.பி .1513 இல் தனது கிழக்கத்தியப் படையெடுப்பின் 
நினைவாகத் தலைநகரில் கட்டினார் . மேலும் அதே ஆண்டில் 
அரண்மனையில் ஹசாரா இராமசாமி கோயிலை வெவ்வேறு கலை 
நுணுக்கங்களையும் , நுட்பங்களையும் கொண்டு கட்டினார் . இக்கட்டடக் 
கலையைப் போன்று வேறு எங்கும் காண முடியவில்லை என்று ரியா என்ற 
அறிஞர் கூறுகிறார் . 16 


கிருஷ்ண தேவராயரின் அறக்கொடையால் சோழ மண்டலத்துக் 
கோயில்கள் அனைத்தும் சிறப்படைந்தன என்று கல்வெட்டுகள் மூலம் 
அறியலாம் . சோழ மண்டலத்தில் அரிய பல பணிகளைச் செய்த இவர் 
தில்லைத் திருக்கோயிலின் வடக்குக் கோபுரத்தைத் திருத்தி கட்டினார் . 
அக்கோபுரத்தில் இவரது திருவுருவச் சிலை ஒன்றும் காணப்படுகிறது . 
பல்வேறு கலை நுணுக்கங்களை ஒருங்கே கொண்ட இக்கோபுரத்தில் பரதக் 
கலையின் நூற்று எட்டு கர்ண முத்திரைகளையும் , ஆடும் 
ஆரணங்குகளின் சிற்பங்களையும் காண முடிகிறது . 

மேலும் 
இக்கோபுரத்தைக் கட்டிய சிற்பிகள் நால்வரின் உருவச் சிலையும் அங்கு 
காணப்படுவதால் அவர் தொழில் வல்லுநர்களுடன் கொண்டிருந்த உறவு 
புலப்படுகிறது . அவர்களின்பால் கொண்ட அன்பும் , மரியாதையும் , தன் 
சிற்பிகளையே சிலையாக்கிக் காண்பர் , உள்ளத்தைக் கவர்ந்திடச் செய்தார் . 


17 


கிருஷ்ண தேவராயரும் அவரது சகோதரர் வீர நரசிம்மாவும் புனித 
ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்த செய்தியும் அவர்கள் கோயிலுக்குக் 
கொடை கொடுத்த செய்தியும் கோயில் சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. 
இதற்குச் சான்றாக , கும்பகோணம் சாரங்கபாணி திருக்கோயில் 
கர்ப்பக்கிரகத்தின் பின்புறம் இவரது கும்பகோணம் விஜயத்தைப் பற்றியும் , 
வழங்கிய கொடைகள் பற்றியும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை 
சிறப்பாக நடைபெறும் மகாமக விழாவில் கலந்து கொண்டு 
வழிபட்டதையும் காண முடிகிறது . * இவரது காலத்தைச் சேர்ந்த சீரங்கம் 


16. Robert Sewell, " A Forgotten Empire" P. 161 
17. Nagaswamy. R. "Tantric cult of South India " P.182 
18. Epigraphia Indica Vol. XIII P. 124 


68 


செப்பேடு , காவிரியின் தென்கரையில் உள்ள சோழ மண்டலத்துக் 
கிராமங்களான வேடாம்பூர் , ஏகாம்பரபுரம் , திருவாரூர்ச் சீமை ஆலங்குடிக் 
கிராமம் இங்கெல்லாம் கிருஷ்ணராயபுரம் என்ற கிராமத்தை ஏற்படுத்திப் 
பிராமணர்களைக் குடியமர்த்தினார் .19 பெரும்பாலான கோயில்களுக்கு 
இனாம் வழங்குவதை வழக்கமாகக் கொண்ட இவர் அக்கோயில் 
நிலங்களின் வரியைத் தள்ளுபடி செய்தார். மேலும் 1514-15 இல் தஞ்சை 
மாவட்டத்திலுள்ள சுவாமிமலை சுவாமிநாத சாமியின் நிலத்திற்கு வரி 
தள்ளுபடி செய்துள்ளதைக் கல்வெட்டுச் செய்திகளின் மூலம்உணரலாம் . 
நிலங்களைத்தானமாகக் கொடுத்தது மட்டுமல்லாமல் விலைமதிப்பற்ற புகழ் 
வாய்ந்த நவரத்தினக் கற்களாலான இரத்தினக் கிரீடத்தையும் , விலை 

பொருள்களையும் திருப்பதி ஏழுமலையானுக்கு 
கொடுத்துள்ளதை அக்கோயில் கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம் . 


20 


உயர்ந்த 


21 


மேலும் கிருஷ்ண தேவராயரின் இளவரசியார் சின்னாஜி 
அங்குள்ள திரு வெங்கலநாத சாமிக்கு இரவு நேர நெய்வேத்தியம் செய்ய 
தங்கக் கோப்பை வழங்கியுள்ளார் .22 படைத்தலைவர் இராமநாயக்கர் 
கடலூர் கிராமத்தை திருப்பதி ஏழுமலையானுக்கு வழங்கியுள்ளார் .23 
அரசியார் திருமலாதேவி அர்த்தசாம நெய்வேத்தியம் ஏழுமலையானுக்குச் 
செய்ய தங்ககோப்பை வழங்கியுள்ளார்.24 இக்கோயில் கல்வெட்டுக்களில் 
வடமொழியில் செய்யுள் மற்றும் உரைநடை வடிவில் எழுதப்பட்டுள்ள 
செய்திகள் நாயக்கர்களின் வமிசாவழி பற்றியும் கொடைகளளித்த 
கிருஷ்ண தேவராயர் , வீர நரசிம்மராயர் போன்றவர்கள் பற்றியும் 
விவரிக்கிறது.25 கி.பி .1520இல் சோழ மண்டலத்து சிவாலயங்களுக்கும் , 
வைணவ ஆலயங்களுக்கும் சிலவகை வரிகளில் இருந்து கிடைக்கும் 
பதினைந்தாயிரம் வராகன்களைக் கொண்ட அறக்கட்டளையை ஏற்படுத்தி 


19. ARE No.60 of 1936-39 P.84 
20. S.I.I. Vol. XXIII No.496 , ARE NO . 496 of 1907 
21. Tirupati Devasthanam Inscriptions Vol. III No.32 , No.2.T.T. SSI . 

Vol . XVINO.50 . 
22.T.D.I. Vol . III No.40, No. 8.T.T. 
23. T.D.I. Vol . III No.1 , No.305 . T.T. 
24. T.D.I. Vol. III No.50 , No.9.T.T. 
25. T.D.I. Vol . III No.65 , No. 459 T.T. 


69 


சமயப்பணி தழைக்கச் செய்தார் .26 விஜய நகரின் கீழ் குறுநில 
ஆட்சியாளனாக இருந்த புதுக்கோட்டை மாகாணத்தில் அறந்தாங்கி 
கிராமத்தை நிர்வகிக்க , பொன்னம்பல நாத தொண்டைமான் என்பவர் 
இலங்கையிலிருந்து எடுத்து வரப்பட்ட பொன் , பொருள்களைக் கிருஷ்ண 
தேவராயருக்குக் கொடுத்தார் . 27 


கிருஷ்ண தேவராயரில் இறுதிக் கால கட்டத்தில் அரசியல் 
கலவரங்களைத் தடுத்து அமைதி காப்பதற்காக முக்கியமான அரச 
குடும்பத்தினர் சந்திரகிரியில் காவலில் வைக்கப்பட்டனர் . அவர்களில் 
அச்சுதராயனும் ஒருவன் . இவர் கிருஷ்ணதேவராயருக்குப் பின் முடிசூட்டிக் 
கொள்ள முனைப்புடன் செயல்பட்டார் . அவ்வாறு தலைநகர் வரும்போது 
திருப்பதியிலும் , காளத்தியிலும் முடிசூட்டு விழா நடத்தி விட்டு வந்தார். 28 
ஆனால் கிருஷ்ண தேவராயரின் மருமகன் இராமராயர் அரசுரிமை 
பெறுவதில் போட்டியிட்டு இறுதியில் சமாதானம் செய்து கொண்டார் . 
ஆனால் அச்சுதராயனை ஆதரித்து நின்ற தஞ்சை ஆளுநரான சாளுவ 
நரசிம்மனுக்கு இச்செயல் மனக் கசப்பை ஊட்டிற்று . மேலும் பேரரசுக்கு 
எதிராகக் கிளர்ச்சி செய்ய இதுவே ஏதுவாயிற்று. 


கிருஷ்ண தேவராயரிடம் நிர்வாகப் பொறுப்பிலும் , 
படைத்தளபதியாகவும் பணி செய்து கொண்டிருந்த நாகம நாயக்கர் 
திருவாங்கூர் , ஆற்காடு பகுதிகளிலிருந்து வரும் வருவாய்களையும் , 
வெகுமதிகளையும் வசூல் செய்வதற்கான பணியில் ஈடுபட்டார் . தலைநகர் 
விஜய நகரில் உதயமான ஆட்சி 56 தேசங்களுக்கும் விரிவாக்கப்பட்டது . 
படைத்தலைவர் நாகம நாயக்கரின் கீழ் 40,000 குதிரை, 1000 யானை , 
10,000 ஒட்டகம் கொண்ட பெரும்படை தலைநகரில் செயல்பட்டது . 
மேலும் 6000 குதிரை , 20,000 காலாட்படை கொண்ட ஒரு 
பெரும்படையைச் சொந்தமாக வைத்திருந்து பராமரித்தார் .? 

29 


26. ARE No.324 OF 1911 
27.ARE No. 1923-24 of P.112 
28.மாதவையர் அ . தட்சிண சரித்திர வீரர் 0.40 
29.Willam Taylor, Oriental Historial Manuscripts Vo . || P.3 . 


70 


விஜய நகரப் பேரரசு மூன்று மண்டலங்களாகப் பிரிக்கப்பட்டது . 
அவைகள் முறையே நெல்லூர் முதல் கொள்ளிடம் வரையிலான பகுதி 
செஞ்சியை தலைநகராகக் கொண்டு துப்பாக்கி கிருஷ்ணப்ப நாயக்கன் 
கீழும் தஞ்சையைத் தலைநகராகக் கொண்ட பகுதி விஜயராகவ நாயக்கன் 
கீழும் மதுரையைத் தலைநகராகக் கொண்ட பகுதி வெங்கடப்ப நாயக்கரின் 
கீழுமாக நிர்வகிக்கப்பட்டது . 

அந்நாளில் பாண்டிய மரபினர் மட்டுமன்றி பிற மரபினரும் 
சிற்றரசர்களாகத் தங்கு தடையற்ற தன்னுரிமையுடையவராக ஆண்டு 
வந்தனர் . ஏனெனில் , பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சோழ 
நாட்டை ஆண்ட வீர சேகரச் சோழன் பாண்டிய நாட்டை ஆண்ட சந்திரசேகர 
பாண்டியன் மீது படையெடுத்துப் பாண்டிய நாட்டை சோழ நாட்டுடன் 
இணைத்தார் .30 எனவே பாதிக்கப்பட்ட பாண்டியன் கிருஷ்ண தேவராயரிடம் 
சென்று இழந்த நாட்டை மீட்டுத் தரும்படி வேண்டினான் . எனவே கிருஷ்ண 
தேவராயரும் அவனுக்கு உதவும் பொருட்டு கி.பி. 1525 இல் தன் 
நம்பிக்கைக்குரிய படைத்தலைவர் நாகமநாயக்கனின் கீழ் பெரும்படை 
ஒன்றை அனுப்பி பாதிக்கப்பட்ட பாண்டியனுக்கு நீதி வழங்கும்படி 
அனுப்பினார் . 


நாகம நாயக்கன் சாளுவ நரசிம்மன் ஆட்சியிலும் , இம்மடி 
நரசிம்மன் ஆட்சியிலும் அரசின் பல்வேறு அலுவல்களைக் கவனித்து 
நிர்வாகத்திறமை கொண்டவனாகத் திகழ்ந்தான் . அரசின் கட்டளைப்படி 
சோழனை அடக்கி பாண்டிய நாட்டை மீட்டவன் அதை பாண்டியனிடம் 
கொடுக்காது தாமே அப்பகுதியை ஆட்சி செய்ய முற்பட்டான் .31 

உடனே 
சந்திர சேகர பாண்டியன் மீண்டும் நடந்ததை கிருஷ்ண தேவராயரிடம் 


30. Krishnaswamy Iyengar, s . " Sources of Vijaya Nagar History " P. 319 
31.Willam Taylor, Oriental Historical Inscriptions Vol II . P. 11 & 107 . 

Nagama Nayaka came to Madura and in a suitable manner punished 
Vijayanagara soren , but then instead of restoring the kingdom to 
Chandrasekara pandian, he usurped it as his own . On his usurpation 
occuring Chandra segara again went to the Rayar , and conplained 
saying he has taken kingdom for himself . The Rayar instantly 
despatched an imperial mandate commending Nagama Nayakar to 
restore the kingdom to the Pandian . 


71 


விவரிக்க அவர் உடனே ஓர் ஆணை பிறப்பித்து நாகம நாயக்கர் பாண்டிய 
நாட்டை சந்திர சேகர பாண்டியனிடம் ஒப்படைக்கக் கட்டளையிட்டார் . 
ஆனால் அவ்வாறு நடக்காததால் கடுஞ்சினங்கொண்ட அரசன் ஒரு 
பெரும் படையை விசுவநாத நாயக்கர் என்ற படைத்தளபதியின் கீழ் 
அனுப்பினார் . படை மதுரையை அடைந்து நாகம நாயக்கரைச் 
சரணடையக் கட்டளையிட்டது . ஆனால் மகன் விசுவநாத நாயக்கர் மீது 
பாசங்கொண்ட நாகம நாயக்கரோ உனக்காகத்தான் பாண்டிய நாட்டை 
கைப்பற்றியுள்ளேன் . எனவே என்னுடன் சேர்ந்து ஆதரவு கொடு என 
வேண்டினான் . ஆனால் கடமையுணர்வு கொண்ட விசுவநாதன் அதை 
ஏற்க மறுத்ததால் இரு படைகளும் மோதிக் கொண்டதில் நாகம நாயக்கரின் 
படை தோற்கடிக்கப்பட்டு காவல் கைதியாகத் தலைநகர் கொண்டு 
செல்லப்பட்டான் . அரசன் அவனது திறமையைப் பாராட்டி மதுரையின் 
ஆட்சியாளராக நியமித்து பெரும்படையுடன் மதுரைக்கு அனுப்பினான் . 
மதுரையடைந்த விசுவநாத நாயக்கர் அரியநாத முதலியார் , கேசவயே 
நாயுடு போன்ற படைத்தலைவர்களுடன் கலந்தாலோசித்து மதுரையின் 
கோட்டைக்கு எட்டு வாயில்கள் அமைத்துப் பலம் பொருந்தியதாகக் கட்டப் 
பணிந்தான் . மேலும் மீனாட்சி சுந்தரேசுவரர் கோயிலில் திருப்பணி 
செய்யக் கட்டளையிட்டான் . விசுவநாத நாயக்கர் விஜய நகருக்குக் 
கட்டுப்பட்டு விசுவாசமிக்கவனாக ஆட்சி செய்தான் . பின்பு கிருஷ்ண 
தேவராயர் இறந்ததும் ஆட்சிக்கு வந்த அச்சுத தேவராயர் தனது மனைவி 
திருமலாம்பாலின் தங்கை மூர்த்தியம்மாவின் கணவர் சேவப்ப நாயக்கரை, 
மதுரை நாயக்கரிடமிருந்து தஞ்சைப் பகுதியைப் பிரித்து தஞ்சையின் 
ஆட்சியுரிமையை அவனுக்களித்து தஞ்சை நாயக்க மரபின் மூத்தவராக 
நியமிக்கப்பட்டான் . 


மதுரையில் நாயக்கர்கள் ஆட்சி ஏற்படக் காரணமாக இருந்தவர் 
விசுவநாத நாயக்கனாவார் . விசுவநாதனின் திறமையை அறிந்து 
அவனுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் விஜயநகரம் கூடுதல் உரிமை 
அளித்தது. விசுவநாதனுக்கு தென் அரசின் முதல்வர் பாண்டிய நாட்டின் 
தலைவர் போன்ற விருதுகளை வழங்கி கிருஷ்ண தேவராயர் 
கௌரவித்தார் 32 அவன் அரிய நாயக முதலியார் போன்றவர்களின் 


32. Sathiyanatha Aiyar, "History of the Nayaks of Madura" P.91 . 


72 


கடன் 


துணையால் நாட்டில் அமைதி தழைக்கச் செய்தான் 
மிக முக்கியமான நிர்வாக சீர்திருத்தம் , 

வரலாற்றில் 
மிகப் பரபரப்பான இடத்தை வகித்த பாளையக்கா, முறை விசுவநாத 
நாயக்கரின் ஆட்சிக்காலத்தில் தான் தொடங்கப்பட்டது . * என்பது 
வரலாற்றில் சிறப்பிடம் பெற்றுள்ளது . 


33 


பொருளாதாரக் கொள்கை . கிருஷ்ண தேவராயரின் ஆட்சிக்காலத்தில் 
பல்துறைகளிலும் விஜய நகராட்சி 

மேன்மை பெற்று 
சிறப்படைந்ததென்றால் அது மிகையாகாது . பேராசிரியர் டாக்டர் 
கிருஷ்ணசாமி அய்யங்கார் , விஜய நகரப்படையெடுப்புப் பற்றியும் , பொது 
ஆட்சி முறை பற்றியும் விளக்கமாகவும் , நுட்பமாகவும் நூல் வடிவிலே 
கொடுத்துள்ளது போற்றுவதற்குரியதாகும் . மேலும் டாக்டர் R.N. சாலிடோர் 
விஜய நகரத்தின் சமூக அரசியல் நிலை பற்றிய அரிய கருத்துக்களைத் 
தொகுத்து தெளிவுப்படுத்தியுள்ளார் . கிருஷ்ணதேவராயரின் பொருளாதார 
நிலை மற்றும் கோட்பாடுகளைத் தெரிந்து கொள்வதற்கு நமக்குச் 
சமகாலத்து நூல்களான இராயவாசகம ( Rayavacakama ) ஆமுக்த 
மால்யத ( Amuktamalyada ) போன்ற நூல்கள் முதன்மைச் சான்றாக 
விளக்குகின்றன.4 


கிருஷ்ண தேவராயர் இந்திய வரலாற்றில் மத்திய கால கட்டத்தில் 
சிறப்பாக ஆட்சி செய்த இந்து அரசர்களில் சிறப்பானவர் . 
தனது 
ஆட்சிக்காலத்தில் அரசியல் , பொருளாதார நிலையை சமச்சீர் நிலையில் 
வைத்திருந்தார் . ஆனால் நீண்டகாலம் ஆட்சி செய்த முகமதியர்கள் 
அரசியல் சமூக , பொருளாதார நிலையில் பல மாற்றங்களைச் செய்தனர் . 
கி.பி .1509 இல் பதவிப் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காலத்தில் அனைத்துத் 
துறைகளிலும் நன்கு படிப்பறிவும் பட்டறிவும் , மதி நுட்பமும் உடையோர் 
இருந்ததால் முகமதியர் காலத்தில் விதிக்கப்பட்ட சில அருவருப்பான 
சுமையான வரிகள் தள்ளுபடி செய்யப்பட்டன . வரிவிதிப்பில் கருணை 
மனதுடன் செயல்பட்டார் . இச்செய்தியைப் பறைசாற்றும் கல்வெட்டுக்கள் பல 
நமக்குக் கிடைக்கின்றன. அரசின் பொது வரிகளையும் , சிவன் விஷ்ணு 


33.Opcit . P. 58 . 
34. Sathiyanatha Aiyar , " History of the Nayaks of Madura " P.91 . 


Vijaya - 10 


73 


கோயில் வரிகள் மூலமாகக் கிடைக்கக் கூடிய சுமார் ஆயிரம் வராகன் 
வருமானத்தையும் தள்ளுபடி செய்தும் கோயிலின் சமயப் பணிக்கு 
உதவியுள்ளார் .35 


அரசாங்கத்தின் ஆண்டு வருமானத்தைக் கணக்கீடு செய்து வரவு 
செலவுத் திட்டங்களைத் தீட்டி அதன்படி செயல்பட்டார் . அவ்வாறாக , 
மொத்த வருமானம் நான்கு பெரும் பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டது . 
வருமானத்தில் நான்கில் ஒரு பகுதி அரசனின் தனிப்பட்ட செலவுகளுக்கும் 
அரசின் சார்பாக சமய பணிக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ , 
பிறவற்றிற்கோ பொதுக்கொடை மற்றும் தர்மம் வழங்குவதற்கோ 
செலவிடப்பட்டது . எஞ்சிய நான்கில் இரண்டு பங்கு நாட்டின் 
பாதுகாப்பிற்கும் அரசின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்கும் செலவிடப்பட்டது . 
மீதமுள்ள நான்கில் ஒரு பகுதி சேமிப்பு வருவாயாகக் கருதப்பட்டது . 
பழங்காலத்திலிருந்து தவிர்க்க முடியாத படையெடுப்புச் 
செலவினங்களைச் செயல்படுத்தும் நோக்கோடு 

நோக்கோடு உபரிவரவு 
செலவுதிட்டத்தை ( surplus budget ) முன்னெச்சரிக்கையாக 
மேற்கொண்டனர் . காலச் சூழ்நிலையாலும் , இயற்கைச் சீற்றத்தாலும் 
ஏற்படும் புயல் , பஞ்சம் , தொற்று நோய் ஆகியவற்றால் ஏற்படும் 
செலவினங்களைக் கருத்தில் கொண்டு செயல் திட்டங்கள் தீட்டப்பெற்றன . 
அப்போது தங்க நாணயங்களும் புழக்கத்திலிருந்தன . அவற்றில் 
குறிப்பாக பார்டோ ( Pardao gold coin ) தங்க நாணயங்கள் குறிப்பிடத் 


தக்கவை. 36 


அப்துர் ரசாக் என்ற பாரசீக அறிஞர் கி.பி. 1442-1443 இல் 
வருகை புரிந்ததால் அக்கால செல்வச் செழிப்புப்பற்றிக் குறிப்பிட்டுள்ளார் . 
அரசனின் கருவூலம் தங்கக் கட்டிகளின் அரங்கங்களாக 
இருத்தனவென்றும் மக்கள் பல்வகை ஆபரணங்களை அணிந்திருந்தனர் 
என்றும் கூறுகிறார் . ஆபரணங்கள் , மூக்கு , காது ஆபரணங்கள் , 
கைவளையல்கள் மணிக்கட்டு , ஆபரணங்கள் , விரல்களில் மோதிரம் 
அணிந்திருந்த மக்கள் ஆகியோரைப் பற்றிக் குறிப்பிட்டு செல்வச் 
செழிப்புக்கு மெருகேற்றுகிறார் . மேலும் ஒன்பது நாள் நடைபெறும் 


35. Opsit . P. 58 . 
36.I.H.QVol.XVIIP.97 


74 


நவராத்திரித் திருவிழாவில் , நடன மகளிர் அணிந்திருந்த ஆடை 
அலங்காரங்கள் , முத்து ரத்தினக் கற்களால் அழகு செய்யப்பட்ட ஆடைகள் 
ஆகியவை பற்றியும் குறிப்பிடுகிறார் .37 மேலும் இவர் ஒரு கொடை 
வள்ளலாகச் செயல்பட்டமையை நாம் நன்கு அறிந்து கொள்ள இயலும் . 
எனவே கோயில் கட்டுவதற்கும் , கோயில் திருப்பணிகள் , வழிபாடு 
பூசைகள் நடத்துவதற்கும் கோயிலில் அவ்வப்போது திருவிழாக்கள் 
நடத்துவதற்கும் பொது நிதியை மனமார அளித்தார் . கோயில் 
நிலங்களுக்கு வரிவிதிப்பிலிருந்து விலக்களித்துள்ளார் . கோயில்களுக்கு 
நிலம் , பொருள் , சிலசமயம் தங்கம் ஆகியவற்றை இனாமாகவும் , 
கொடையாகவும் கொடுத்துள்ளார் . விவசாயத்தில் ஈடுபாடு கொண்டு 
நீர்ப்பாசன முறைகளைத் திட்டமிட்டு வழி வகுத்தார் . விவசாயிகள் 
சுரண்டப்படுவதைத் தடுக்கவும் அவர்களுக்குப் பாதுகாப்பு கொடுக்கவும் 
வழிமுறைகள் கண்டறியப்பட்டுச் செயல்படுத்தப்பட்டன . 


அரசாங்கத்தின் வருவாயைத் திட்டமிட்டுச் செலவு செய்ய அரசின் 
கருவூலத்தைச் செழிப்பாக்கவும் செயல் திட்டங்கள் தீட்டப்பட்டுச் 
நடைமுறைப்படுத்தப்பட்டன . நிலவரியும் உற்பத்தியாகும் பொருள்களுக்கு 
மறைமுகமான வரிகளினாலான வரவும் , பொதுமக்கள் , அரசின் 
அதிகாரிகள் மூலமாகவும் வந்த வெகுமதிகளும் , அன்பளிப்புகளும் 
கனிசமான வருவாயைக் கொடுத்தது . இயற்கை வளங்களை ஆராய்ந்து 
அவற்றின் மூலமாகப் பொருளாதாரத்தைப் பெருக்கினார் . அரங்கங்களின் 
மூலமாகவும் , விளை நிலங்களின் மூலமாகவும் வருவாயைப் 
பெருக்கினார் . பயனற்ற நிலங்களை ( Waste lands ) மக்களுக்குத் 
தாராளமாக வழங்கி விளை நிலமாக்கி அதன் மூலமாக வருமானத்தை 
இரட்டிப்பாக்கினார் . அரசின் வருவாயை அதிகரிக்கவும் அன்னிய 
செலவாணியை முறைப்படுத்தவும் வெளிநாட்டு வர்த்தகத்தை ஆதரித்து 
வர்த்தகர்கள் வருவாயைப் பெருக்கிக் கொள்ள வசதிகளை ஏற்படுத்தி 
கொடுத்தார் . 

வெளிநாடுகளுக்கு சில பொருள்கள் ஏற்றுமதி 
செய்யப்பட்டன . சில அத்தியாவசியப் பொருள்கள் இறக்குமதியும் 
செய்யப்பட்டன . 


37. Soletore, R.N. E.I.C.P. 1593 . 


75 


நிலவரி பணமாகவும் , பொருளாகவும் வசூலிக்கப்பட்டது . 
கிருஷ்ண தேவராயரின் அமுக்த மால்யதா என்ற நூல் அப்போது நிலவிய 
வரி முறைகள் பற்றிக் கூறுகிறது . மேலும் இந்தியாவிற்கும் ரோமப் 
பேரரசுக்குமிடையே அடிமைப் பெண்கள் வியாபார முறை 16 ஆம் 
நூற்றாண்டில் விஜய நகர ஆட்சிக் காலத்தில் நடைபெற்றதாகப் பிரபல 
அறிஞர் A - L பாஷம் குறிப்பிட்டுள்ளார்.38 

தனது சீரிய சிந்தனையாலும் 
முயற்சியின் காரணமாகத்தான் இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் . 
கன்னடத்தைத் தாய்மொழியாகக் கொண்டாலும் தெலுங்கில் தனது 
ஆற்றலை வெளிப்படுத்தும் விதத்தில் நூல்களை வெளியிட்டார் . 
இலக்கியங்களை வளர்ப்பதற்கு புலவர்களை அரசவையில் இடம் பெறச் 
செய்தார் . எனவே இவர் ஒரு பல்துறை வித்தகர் , மற்றைய 
ஆட்சியாளர்களுக்கு ஒரு முன்னோடி என்றால் அது மிகையாகாது . 


38. Basham , A.L. " The Wonder that was india" P.153 . 


76 


5 


நிர்வாகம் 


மன்னராட்சி நடைமுறையில் இருந்த காலத்தில் மன்னருக்கு 
ஆலோசனை கூறவும் , நிர்வாகத்தைச் சீராகவும் , திறம்பட நடத்தவும் 
அமைச்சரவை என்ற அமைப்பு இருந்தது . அமைச்சரவையின் 
செயல்பாடுகள் அரண்மனை வளாகத்திலேயே நடைபெற்றன . ஒவ்வொரு 
துறையும் பல்வேறு அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டு, அதன் 
மேல்நடவடிக்கைகளை அந்தந்தத் துறை அமைச்சர்களே கவனித்து 
வந்தனர் . இதைப்போலவே , தமிழகத்தை ஆண்ட விஜய நகர மன்னர்களும் 
அமைச்சரவைக் குழுவை அமைத்து நிர்வாகத்தைச் செவ்வனே நடத்தினர் . 
அரசாங்கம் மத்திய அரசு என்றும் மாகாண அரசு என்றும் , உள்ளாட்சி 
நிர்வாகம் என்றும் மூன்று பெரும் பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டு 
நிர்வகிக்கப்பட்டது . மத்திய அரசின் நிர்வாகத் தலைவன் மன்னனே . மத்திய 
அரசின் அமைச்சர்கள் பல்வேறு துறைகளைக் கண்காணித்து வந்தனர் . 
அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை வருவாய்த்துறை , நீதித்துறை , 
பாதுகாப்புத்துறை என்பவையே . இம்முப்பெரும் துறைகளின் கீழ் சிறு சிறு 
அமைப்புகளும் இயங்கிவந்தன . மன்னனின் முக்கியமான . இரகசியமான 
கருத்துக்களைப் பிரதம அமைச்சகம் கலந்தாலோசித்தாலும் இறுதி முடிவை 
எடுக்கும் உரிமை மன்னருக்கே இருந்தது . மன்னர் தலைநகரை விட்டு 
வெளியில் செல்லுங்கால் அப்பொறுப்பை பிரதம அமைச்சரே ஏற்று 
நடத்துவார் . அமைச்சரவைக்குழு திறமைமிக்கவர்களாலும் , மன்னனின் 
நம்பிக்கைக் குரியவர்களாலும் அமைக்கப்பட்டு இருந்தது . சில சமயம் 
தவறு செய்யும் அமைச்சர்களைத் தண்டிக்கவும் , அவர்களைப் 
பதவியிறக்கம் செய்யவும் தயங்கியதில்லை அதன்படி , 
கிருஷ்ணதேவராயர் தன் மகன் திருமலராயரைக் கொலை செய்த 
அமைச்சர் திம்மராசு என்பவரைச் சிறையிலடைத்துத் தண்டனை 
வழங்கினார் .” எல்லா கீழ்த்திசை அரசாட்சி முறைகளின்படியே விஜய நகர 


1. O.S.I.H. P.190 
2. ஜகந்நாத ராஜா , மு.கு.சி ஆமுக்த மால்யத ப . XXIV 


77 


மன்னர்களின் ஆட்சி முறையிலும் மன்னனே பேரரசின் மிக 
உயர்ந்த அதிகாரி ; அவர் வரம்பற்ற அதிகாரத்தைப் பெற்றிருந்தார். 
அவருடைய அதிகாரம் ஒரு அமைச்சரவைக் குழுவாலோ அல்லது ஒரு 
மக்கள் சபையாலோ கட்டுப்படுத்தப் படாவிடினும் அவர் ஒரு 
எதேச்சாதிகாரியாகச் செயல்படவில்லை . விஜயநகர மன்னர்கள் தர்மத்தின் 
அடிப்படையில் ஆட்சி செய்தனர் . தர்மம் மட்டுமல்லாது நாட்டில் பல்லாண்டு 
காலம் வழங்கி வந்த பழக்க வழக்கங்கள் மன்னனின் வரம்பற்ற 
அதிகாரத்தைக் கட்டுப்படுத்தி வந்தன . அரசவை பெரும் பகட்டும் 
ஆடம்பரமும் நிறைந்ததாக இருந்தது . அரசவையில் அமைச்சர் , மானியர் . 
கணிதர் , கவிஞர், காவல்துறை அலுவலர்கள் போன்றோர் தத்தமக்கு 
ஒதுக்கப்பட்ட அலுவல்களைச் செய்து வந்தனர் . நிர்வாக வசதிக்காக 
பேரரசு பல மாநிலங்களாகப் பிரிக்கப்பட்டு இயங்கியது . இவை சில 
பகுதிகளில் இராஜியங்கள் என்றும் மண்டலங்களென்றும் அழைக்கப்பட்டு 
வந்தன . அவ்வப்போது மாநில எல்லைகள் மாற்றியமைக்கப்பட்டன. 
இம்மாநிலத்தை ஆளுவதற்கு மகாமண்டலேசுவரர்களாக 
இளவரசர்களையோ அல்லது முன் ஆட்சி செய்த அரச மரபினரையோ 
அல்லது அரச குடும்பத்து உறவினர்களையோ நியமித்தனர் . சில 
பகுதிகளில் போரில் செயற்கரிய வல்லமை புரிந்த நாயக்கர்களை 
அமர்த்தினர் . 


அரசாங்கத்திற்குத் தவறாமல் திறை செலுத்தியவர்கள் , அரசின் 
நலனை மனதில் கொண்டு செயலாற்றியவர்கள் , நம்பிக்கைக்குரிய 
நல்லெண்ணக்காரர்கள் , மத்திய அரசுடன் சமூக நல்லிணக்க 
உறவுக்காரர்கள் மட்டுமே பொறுப்பில் நீடித்தனர் . ஆனால் உள்ளாட்சி 
நிர்வாகத்தில் தலையிடாமல் அது சுதந்திரமாக செயல்பட ஒத்துழைப்பு 
நல்கினர் . விஜயநகர அரசு அமைந்ததும் , அதன் அரசியல் முறை 
உருவானதும் தென்னிந்திய வரலாற்றில் முக்கிய நிகழ்ச்சியாகும் . விஜய 
நகரின் செல்வாக்கு தென்னாடு முழுமைக்கும் பரவியிருந்ததற்குக் 
காரணம் . அவற்றின் செயல்பாடே . எந்தொரு அரசின் வெற்றிக்கும் 


3. Mahalingam , T.V. “ Administration and Social Life 

under Vijaya Nagar ” P.9 . 
4. பிள்ளை , கே.கே. தென்னிந்திய வரலாறு தொகுதி II ப. 53 
5. O.S.I.H.P.190 


78 


முதன்மையான காரணமாக அமைவது அதன் அரசியல் ஆட்சி 
முறையே , ஏன் என்றால் விஜயநகர ஆட்சிக்குப்பின் தனியாட்சி அமைத்த 
நாயக்கர்கள் அதே அரசியல் முறையைப் பின்பற்றினர் . பல்வேறு 
பகுதிகளில் ஆட்சி செய்த நாயக்கர்கள் , மரபுப் பண்புகளைப் பின்பற்றினர் . 
பேரரசில் மரபுரிமை மன்னராட்சி நடைபெற்றது . ஏறத்தாழ இருநூறு 
நாயக்கர்கள் அரசுக்கு ஆண்டுதோறும் கப்பம் கட்டியும் 
போர்க்காலங்களில் படையுதவியளித்தும் வந்தனர் . பெரும் 
அரசாங்கத்தைக் காப்பதற்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் பல்வேறு 
பிரிவுகளைக் கொண்ட பெரும்படை செயல்பட்டது . காலாட்படை , 
குதிரைப்படை, யானைப்படை போன்றவை இராணுவத்தின் முக்கிய 
அங்கங்களாகச் செயல்பட்டன . திறமை வாய்ந்தவர்கள் தகுதியின் 
அடிப்படையில் படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் . படையில்பல்வேறு 
பெயர்களில் அதிகாரிகள் இருந்தாலும் பெரும் அதிகாரிகளை 
நாயக்கர்களென்று அழைத்தனர் . மேலும் வில்லாளி , வாளாளி , 
பீரங்கிப்படை போன்ற அமைப்புகள் இருந்தன . படைவீரர்களுக்கும் , 
அதிகாரிகளுக்கும் ஊதியமாகப் பணம் வழங்கப்பட்டது . சில சமயம் 
பணத்திற்குப் பதிலாக மானியம் , போன்றவையும் வழங்கப்பட்டன . 
இராணுவத்திற்கு முறையாகப் பயிற்சிக்கூடங்களில் அதிகாரிகளால் 
பயிற்சியளிக்கப்பட்டது . விஜயநகரப்படை எதிரிகளின் கோட்டையை 
முற்றுகையிடுவதில் தேர்ச்சி பெற்றிருந்தது என்பதை டோமின்கோபைஸ் 
என்ற போர்ச்சுகீசிய வெளிநாட்டறிஞர் சிறப்பாகத் தனது பயணக் குறிப்பில் 
குறித்துள்ளார் . பாளையக்காரர்கள் என்பார் அரசுக்கு எவ்வப்போது படை 
தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அளித்துச் சட்டம் ஒழுங்கைக் 
காத்து அமைதி நிலைத்திட உதவினர் . 


அரசின் வருமானம் : அரசின் பெரும் செலவைக் கட்டுப்படுத்த வருவாயைப் 
பெருக்கிக் கொண்டனர் . வருமானம் அரசின் பல்வேறு துறைகளின் கீழ் 
பெறப்பட்டது . எனினும் நிலவரி அரசின் முக்கிய வருவாயாகக் கருதப்பட்டது . 
வெகுமதி நிலங்களின் மூலம் கிடைத்த வருவாய் , குடிமக்களின் கொடை , 
வெளிநாட்டாருடன் வளமான கடல் வாணிபம் செய்ததினால் கட்டிய கணிசமான 
சுங்கவரி , உள்நாட்டு வணிகத்தின்மூலம் கிடைத்தவருவாய்மேலும் மாகாண 
ஆட்சியாளர்கள் , ஆண்டுதோறும் நடைபெறும் மகாநவமி என்ற திருவிழாவின் 
போது கொடுத்த கொடைகள் அரசின் கருவூலத்தை வளமாக்கின . அரசு 


79 


வருமானத்தின் பெரும்பகுதி நிலவரியே . நிலவரியை வசூலிப்பதில் பெரும் 
கவனம் செலுத்தப்பட்டது . நிலவரிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய 
நிலங்களின் அளவு முறையாகவும் 

முழுமையாகவும் 
கணக்கெடுக்கப்பட்டது . ஒவ்வொரு ஆண்டும் நில அளவு செய்யப்பட்டு 
அவற்றின் விபரம் , உரிமையாளர் பெயர் மற்றும் அவர்களுக்கு 
உரிமையான நிலங்களின் விபரம் போன்றவை முறையாகப் 
பதிவேடுகளில் குறிக்கப்பட்டுப் பேணிப் பாதுகாக்கப்பட்டு வந்தன . 
இதனால் நிலவரியிலிருந்து வரிவிதிப்புக்குத் தகுதியான நிலங்கள் 
விடுபட்டு வரி இழப்பு ஏற்படவாய்ப்பில்லாமல் போனது . இதன் விளைவாக 
நிலவரி வசூல் பெருமளவில் உயர்ந்தது . வசூல் செய்யப்பட்ட அரசின் 
வருவாயைக் கண்காணிக்க இரண்டு கருவூலங்கள் செயல்பட்டன . 
அவைகள் முறையே சிறிய கருவூலம் . பெரிய 

பெரிய கருவூலம் 
என்றழைக்கப்பட்டன . இவ்விரண்டு கருவூலங்களின் பணிகளும் . 
செயல்பாடுகளும் வரையறை செய்யப்பட்டன . அரசாங்கத்தின் அன்றாட 
வரவு செலவுகளைக் கவனிக்கும் பொறுப்பைச் சிறிய கருவூலம் என்ற 
அமைப்பு செயல்படுத்தி வந்தது . 


என்று 


அரசர்கள் , மகாமண்டலேசுவர்கள் , பொதுமக்கள் ஆகியோர் 
கொடை கொடுத்துப் பெரிய கருவூலத்தைச் செழிப்புறச் செய்தனர் . 
டோமின்கோபைஸ் என்ற போர்ச்சுக்கீசிய அறிஞர் , பெரிய கருவூலம் பூட்டி 
வைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டுப் பாதுகாக்கப்பட்டது 
குறிப்பிடுகிறார் . மன்னர் மட்டுமே இக்கருவூலத்தைப் பார்க்க 
அனுமதியுண்டு . இப்பெரிய கருவூலத்தை மன்னருக்குப் பெரும் நிதி 
தேவைப் பட்டாலொழிய திறக்க மாட்டார்கள் . விஜயநகர மன்னன் 
கிருஷ்ணதேவராயரின் படைப்பாகிய ஆமுக்த மால்யதா என்ற இலக்கியம் 
பல்வேறு செய்திகளை விளக்குகிறது . இது அரசின் வருமானம் நான்கு 
பெரும் பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டுச் செலவிடப்பட்டதாகக் கூறுகிறது . 
முதலாவதாக அறக்கொடைச் செலவுகளும் , மன்னனின் அந்தரங்கச் 
செலவுகளும் இரண்டாவதாக குதிரைப்படைப் பராமரிப்புச் செலவுகளும் . 
மூன்றாவதாக , வெளிநாட்டுப் படை எடுப்பிற்கும் , நான்காவதாக , அரசாங்க 
வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்குமாகச் செலவிடப்பட்டது . 


6. Venkataramanayya, N. " Vijayanagara Third Dynasty ” P. 194 . 
7. O.S.J.H. P.191 

80 


மக்களிடையே ஏற்படும் வழக்குகளை விசாரித்துப் பாராபட்ச மற்ற 
முறையில் தீர்ப்பு வழங்க அரசின் பல்வேறு பகுதிகளில் நீதி மன்றங்கள் 
அமைக்கப்பட்டன . வழக்குளை விசாரித்துத் தீர்ப்பு வழங்குவதற்குச் சில 
சட்ட முறைகள் பின்பற்றப்பட்டன . அவை தர்ம சாஸ்திரத்தின் 
அடிப்படையில் அமைந்திருந்தன . நீதிமன்றங்கள் கடமை தவறாது 
நேர்மையான வழியில் தீர்ப்புகளை வழங்கின . வழக்கின் உச்ச 
நீதிபதிகளாகச் செயல்பட்ட விஜயநகர மன்னர்கள் வழக்கின் தீர்ப்பை 
மாற்றியமைக்கும் உரிமையைப் பெற்றிருந்தனர் . இதைச் சபை என்று 
அழைத்தனர். மன்னர்களிடம் வழக்கை நேரிடையாக மேல்முறையீடு 
செய்ய முடியாது . ஆனால் அதற்கென இருந்த அதிகாரிகளின் மூலமே 
செய்ய முடியும் .10 


நிர்வாகத்தின் கீழ் மட்டத்திலிருந்த கிராம நீதி மன்றங்கள் , 
சாதிப்பஞ்சாயத்துக்கள் , வாணிபக் குழுக்கள் என்பன சிறு , சிறு 
வழக்குகளை விசாரித்துத் தீர்ப்பளித்தன . இவ்வழக்கு மன்றங்கள் சாதி 
முறைமைச் சட்டங்களை மீறும் குற்றங்கள் , வாணிப விதிமுறைகளை 
மீறும் குற்றங்கள் போன்ற வழக்குகளை விசாரித்துத் தீர்ப்பளித்தன . 
வழக்குகளை மறுபரிசீலனை செய்யும் முறை கையாளப்பட்டது . 
பொதுவாக வழக்குகளின் தன்மையைப் பொறுத்துத் தண்டனை 

சிலசமயம் கடுமையான தண்டனைகளும் 
வழங்கப்பட்டன. 

அவற்றில் , குறிப்பாகப் பெரும் குற்றங்கள் 
புரிந்தவர்களின் தலையை வெட்டுதல் , கழுவேற்றம் , யானைகளிடையே 
வீசுதல் போன்றவை அடங்கும் . பெரும்பாலும் வழக்குகள் தொடுக்கும் இரு 
பிரிவினரையும் வரவழைத்து , வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடங்காது 
ஆரம்பத்திலேயே சமாதானம் செய்யப்பட்டது . நிலச்சம்பந்தமாக எழும் 
பிரச்சினைகளை அத்துறையில் கைதேர்ந்த பிராமணர்களிடம் 
ஆலோசனை பெற்றுத் தீர்ப்பு வழங்கப்பட்டது . இம்மாதிரி முறையான நீதி 


வழங்கப்பட்டது . 


8. Mahalingam , T.V. “ Administration and Social Life under Vijayanagar" 


P.102 


9. Opcit P. 110 
10.Opcit P. 112 


Vijaya - 11 


81 


மன்றங்களைத் தவிர , ஆங்காங்கு மக்கள் மன்றங்களும் 
குற்றங்களை விசாரித்துத் தீர்ப்பு வழங்கின . இவையாவும் 
நீதிமன்றங்களுக்கு இணையான அதிகாரங்களைப் பெற்றிருந்தன . 
அவற்றுள் கிராமங்களில் செயல்பட்ட கிராம சபைகள், கோயில் தர்மகர்த்தா 
சபை , சாதிப் பெரியோர்களின் சபை போன்றவை குறிப்பிடத்தக்கவை . 
கிராமங்களில் செயல்பட்ட நீதிமன்றங்களில் மகாசனங்கள் என்ற 
பெரியோர்களின் தீர்ப்பே இறுதியானது . 

சாதிப்பிரச்சினைகள் 
சம்மந்தமான வழக்குகளை அச்சாதிச் சபையே ஏற்றுத் தீர்ப்பளித்தது . 
கோயில் சம்மந்தமான வழக்குகள் அக்கோயில் தர்மகர்த்தாவால் 
தீர்மானிக்கப்பட்டன . இவை தவிர , வியாபாரக் குழுக்களின் நீதிமன்றங்கள் 
இத்துறை சம்மந்தமான வழக்குகளுக்கு வியாபாரத் தலைவர்களின் 
மூலமாகத் தீர்ப்பளித்தன. 11 மாகாண நீதிமன்றங்களின் நீதிபதியாக 
மாகாண ஆட்சியாளர்களோ அல்லது மன்னனின் பிரதிநிதிகளோ 
செயல்பட்டனர் .12 குற்றம் புரிந்தவர்களைத் தண்டிக்க சிறைச்சாலைகள் 
செயல்பட்டன . சிறு குற்றங்களுக்கு அபராதம் விதிக்கும் முறையும் 
கையாளப்பட்டது . மக்களிடையே நிகழும் குற்றங்களைத் தடுப்பதற்கும் , 
கண்டுபிடிப்பதற்கும் காவல்முறை என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டது . 
மேலும் குற்றங்களைத் தடுப்பதற்கு உளவுமுறை என்ற ஒரு அமைப்பும் 
விஜய நகராட்சியில் செயல்பட்டதாக பேராசிரியர் கே.ஏ.நீலகண்ட சாஸ்திரி 
தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் . 


அரசின் பல்வேறு பகுதிகளில் அன்றாடம் நடைபெறும் 
நிகழ்ச்சிகளைத் தெரிவிப்பதற்கும் , வளர்ச்சிப் பணிகளைத் 
தெரிவிப்பதற்கும் , அரசிற்கு எதிரான சதி திட்டங்கள், புரட்சிகள் , வஞ்சனை 
செய்யும் மாகாண கவர்னர்கள் போன்றவர்களின் செய்திகளை 
மன்னனிடம் ரகசியமாகத் தெரிவிக்க ஒற்றர்கள் என்ற ஒரு உளவு சாதன 
அமைப்பு ஒவ்வொரு பகுதியிலும் செம்மையாகச் செயல்பட்டது . இவற்றின் 
மூலமாக நாட்டில் சுமூக உறவு நிலவச் செய்யவும் முன்னெச்சரிக்கை 
நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் உதவியது . நாட்டில் சட்டம் ஒழுங்கைப் 
பாதுகாக்க இரண்டு காவல் படைகள் செயல்பட்டன . ஒரு படை 
அரசாங்கத்தாலும் மற்றொன்று மக்களாலும் நிர்வகிக்கப்பட்டது . 


11. Opcit P. 114 
12. Opcit P. 113 


82 


இவைதவிர ஆயகர் , காவல்காரர் , தலையாரி போன்ற அமைப்புகளும் 
செயல்பட்டன.13 


விஜய நகரப் பேரரசு தமிழகம் முழுமைக்கும் விரிவாக்கப்பட்டதால் 
பெரிய பேரரசைச் செம்மையாகவும் நன்முறையில் ஆட்சி செய்யவும் 
பேரரசு பல பெரிய பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டது . இப்பெரும் பிரிவுகள் 
விஜய நகர மன்னர்களின் நேரடி ஆட்சியில் இருந்தன. இப்பெரிய 
பிரிவுகள் மகாமண்டலங்கள் அல்லது இராஜியங்களாகப் பிரிக்கப்பட்டன . 
இவற்றின் கீழ் வராத சில பிரிவுகளும் இருந்தன . இப்பிரிவுகளை ஆண்டு 
வந்த சிற்றரசர்கள் விஜய நகர மன்னர்களால் வெல்லப்பட்டு அவர்களுக்கு 
அடங்கிய திறை செலுத்துபவர்களாக ஆட்சி செய்து வந்தனர் . 
தமிழகத்தைப் பொறுத்தமட்டில் விஜயநகர மன்னர்கள் , சோழர்களின் 
காலத்திலிருந்து தொன்றுதொட்டு இருந்து வந்த ஆட்சிப் பிரிவுகளை 
இயக்க அனுமதித்தனர் . தமிழகத்தை வென்றவுடன் தமிழகத்தின் ஆட்சி 
அமைப்பு மற்றும் ஆட்சி மரபுகளை மாற்றவில்லை . முன்பிருந்த ஆட்சிப் 
பிரிவுகளான கோட்டம் , நாடு , வளநாடு , சபை , பற்று , ஊர் முதலியவை 
தொடர்ந்து இருக்க வழி செய்தனர் . நாட்டின் அரசியல் நிர்வாகத்தைச் 
செம்மையாகச் செயல்படுத்திட அரசாங்கம் பல பிரிவுகளாகப் 
பிரிக்கப்பட்டது . விஜய நகரத்துக்கு முன் இருந்த மண்டலம் என்ற 
அமைப்பு மறைந்து அதைவிடச் சிறிய அரசியல் அமைப்பு இராஜியம் 
என்ற பெயரில் ஏற்படுத்தப்பட்டது .15 எனினும் கல்வெட்டு ஆவணச் 
செய்திகளில் இராஜியம் என்ற பெயருடன் மண்டலம் என்ற சொல்லும் 
ஆங்காங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது . இராஜியம் என்ற பெயர் 
செங்கல்பட்டு, சித்தூர் மாவட்டம் அடங்கிய பகுதியைச் சந்திரகிரி இராஜியம் 
என்று வழங்கியதிலிருந்து அறியலாம் . குமார கம்பணாவின் 
தென்னகப் படையெடுப்பால் கொள்ளிடத்திற்குத் தெற்கே மதுரை வரை 


16 


13. Mahalingam , T.V. “ Adminstration and Social Life under 

Vijayanagar" PP. 131-133 
14. MERNO.100 of 1918 ; MERNO.114 of 1914 ; MER No.317 of 1919 
15. ARE No. 319 of 1911 
16. Mahalingam , T.V. “ Administration and Social Life under Vijayanagar " 


P.180 


83 


விரிவாக்கப்பட்டது . 

அதனால் திருவதிகை இராஜியம் , 
சோழமண்டல இராஜியம், மதுரை இராஜியம் போன்றவை ஏற்பட்டன . 


மண்டலங்களுக்கு அடுத்த நிலையில் இராஜியம் என்ற அமைப்பு 
செயல்பட்டது . இராஜியங்கள் வளநாடு , நாடு , கோட்டம் என்றும் பிரித்து 
அழைக்கப்பட்டது . 

கோட்டம் , நாடு 

என்பன தற்போதைய 
தாலுக்காக்களுக்குச் சமம் என்று கூறலாம் . நாடு என்ற அமைப்பு 
ஐம்பதின் மேலகாரம் அல்லது ஐம்பது கிராமங்களின் கூட்டு 
என்றழைக்கப்பட்டது . கல்வெட்டுக்களில் பற்று என்று கூறப்படும் பதம்நாடு 
என்பதைத் தான் குறிக்கின்றது . நாடு என்ற அமைப்பின் கீழ் அகரம் 
அல்லது மங்கலம் என்ற அமைப்பு ஒவ்வொன்றும் ஐந்து கிராமங்களை 
உள்ளடக்கியதாக இருந்தது . ஆட்சி முறையில் முதல் மிகப்பெரிய 
பிரிவாக இராஜியம் திகழ்ந்தது . 

இராஜியம் என்ற சொல் ஒரு 
நிலப்பகுதியைக் குறிப்பதாக இருந்தாலும் விஜய நகர வரலாற்றைப் 
பொருத்தமட்டில் அது ஒரு பெரிய மாவட்டத்தைத்தான் குறித்தது . பேரரசின் 
ஒட்டு மொத்த நிர்வாகத்தைப் பேரரசனே கவனித்து வந்தான் . 
இராஜியத்தின் முதன்மை ஆட்சியாளர் மகா மண்டலேசுவர் . இவர் துர்க்க 
தனனாயகா என்று அழைக்கப்பட்டார் . இவர் பெரிய படைத்தலைவராவார் . 
விஜயநகர மன்னர்களின் கீழ் வரம்பற்ற அதிகாரத்தைப் பெற்றிருந்தார் . 
மகா மண்டலேசுவரர்கள் பல்வேறு கடமைகளையும் அதிகாரங்களையும் 
பெற்றிருந்தனர் . தம்முடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட மாநிலத்தைப் 
பகைவர்களின் தாக்குதலிருந்து காப்பதே இவர்களின் தலையாய 
கடமையாகும் . குறிப்பாக , விஜய நகர எல்லையில் அமைந்திருந்த மகா 
மண்டலேசுவரர்கள் இப்பணியை மிகவும் கவனமாகச் செய்ய 
வேண்டியிருந்தது . இப்பணி மட்டுமல்லாமல் நாட்டின் வருவாயைப் 
பெருக்க வேண்டி . மாநிலத்தின் வரி வசூல் செய்யும் அதிகாரத்தையும் 


17.EP. Ind . Vo.XXVP.302 

According to the epigraphist the region was divided in to three dis 
trict or simis . They are Bhuvanagiri Chehirmai , Thanjavur Pattana 
Chehirmai and Tiruchirapalli , Chehimai . In the Vijayanagara days a 
Semai was a Smaller division than a rajya and its exact relation to 
the more acient kottam or nadu is difficult to find. Though it seems 
probable that the simai was a larger division than the nadu or kottam . 


84 


பெற்றிருந்தார்கள் . 

மேலும் நாட்டில் சட்டம் ஒழுங்கைக் 
கடைப்பிடித்து நீதி நிலைத்திடச் செய்யவும் , வழக்குகளை விசாரித்துத் தீர்ப்பு 
வழங்கும் நீதித் துறைத் தலைவர்களாகவும் இயங்கினர் . 


மகா மண்டலேசுவரர்கள் : மண்டலங்களின் ஆளுநராக அல்லது மகா 
மண்டலேசுவரர்களாக அரச குடும்பத்தைச் சேர்ந்த மேன்மக்களைத்தான் 
வழக்கமாக நியமனம் செய்தனர் . சிற்சில சமயம் அரச குடும்பத்தைச் 
சேராத திறமை வாய்ந்த மண்டலேசுவரர்களும் தங்களின் மாநிலத்தில் 
தங்கி ஆட்சி செய்ய அனுமதிக்கப்படவில்லை . மாறாக , ஆட்சி எந்த ஒரு 
இடையூறும் இல்லாமல் செயல்படுத்தப்பட மகா மண்டலேசுவரர்கள் 
காரியகர்த்தா என்ற முகவர்களின் மூலம் மாநில ஆட்சியை நடத்தி 
வந்தனர் . மகா மண்டலேசுவரர்கள் தங்கள் மாநிலத்தில் ஆட்சிப் 
பொறுப்புடனும் , அமர நாயக்கர்களாகவும் இருந்தனர் . இவ்வகையில் 
இவர்கள் மத்திய அரசுடன் மிகவும் நெருக்கமாகப் பிணைந்திருந்தனர் . 
அமர நாயக்கர்களாக இருந்த மகாமண்டலேசுவரர்கள் பேரரசின் 
சேவைக்காக ஒரு படையை நிர்வகிக்க வேண்டியிருந்தது . அதனுடன் 
குறிப்பிட்ட ஒரு தொகையை அரசுக்குச் செலுத்த வேண்டியிருந்தது . 
பொறுப்புடன் இப்பணியைச் செய்யாதவர்களைத் தயவு தாட்சணியம் 
இன்றிப் பதவியிறக்கம் செய்தனர் . மகா மண்டலேசுவரர்கள் அமர 
நாயக்கர்கள் என்ற வகையில் தாங்கள் தங்கள் கிராமங்களில் மட்டுமே 
அதிகாரம் செலுத்தினர் . பிற அமர நாயக்கர்களுக்கு உரிய கிராமங்களில் 
தலையிடுவது அனுமதிக்கப்படவில்லை . மத்திய அரசின் கருவூலத்தோடு 
நேரடித் தொடர்பு கொண்டிருந்த மகா மண்டலசுேவரர்கள் ஒவ்வொரு 
ஆண்டும் தசரா பண்டிகையின் போது உரிய வரியை நேரிடையாகச் 
செலுத்தினர் . 


தமிழகத்தின் முதல் விஜய நகர மகாமண்டலேசுவரராக முதலாம் 
புக்கரின் ஆட்சிக் காலத்தில் அவருடைய மகன் குமார கம்பணா நியமனம் 
செய்யப்பட்டார் .. இவரைப்பின் தொடர்ந்தே ஜம்மனா உடையார் அல்லது 
இம்பனா உடையார் என்பவர் அப்பதவிக்கு வந்தார் . இருந்தபோதிலும் 
கம்பணாவின் காலத்திலேயே மற்ற அரச குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் 
இப்பதவிக்கு அமர்த்தப்பட்டனர்.18 வீரசவனா உடையாரின் கல்வெட்டுச் 
18. Krishnaswamy, Dr. A. "Tamil Country under Vijayanagar " P.164 


85 


செய்திகள் இவரை மகாமண்டலேசுவரராக கி.பி. 1353 முதல் கி.பி. 
1364 வரை குறிக்கின்றன .19 இவர் கம்பணாவிற்கு நிர்வாகத்தில் உதவி 
புரிந்துள்ள செய்தியும் திருவொற்றியூர் , நெய்யடிபாக்கம் , செந்தலை 
போன்ற இடங்களினின்றும் கிடைத்த கல்வெட்டுக்களின் மூலமாக 
அறியலாம் . 20 

குமார கம்பணா மற்றும் வீரசவனா உடையாருக்குப் பின் 
இரண்டாம் அரிகரர் தன் மகன் விருபன்னாவை மகா மண்டலேசுவரராக 
நியமித்தார் . இரண்டாம் அரிகரர் மாகாண ஆட்சியில் பல புதிய 
மாற்றங்களை ஏற்படுத்தினார் . தமிழகத்தின் ஆட்சிப் பொறுப்பைச் 
சீரமைக்க ஒருங்கிணைந்த ஆட்சிமுறை ஏற்படுத்தப்பட்டது . அதன்படி, 
மகாமண்டலேசுவரராக இருந்த தன் மருமகனையே பதவியிலிருந்து 
விலக்கினார் . விருபன்னா தென்னகத்தின் ஆளுநராகவும் , வட பகுதியை 
இரண்டாம் புக்கர் என்பவரும் நிர்வகித்தனர் . கி.பி. 1406 முதல் 1422 வரை 
ஆட்சி செய்த முதலாம் தேவராயர் காலத்தில் ஆளுநர்கள் மாற்றம் 
செய்யப்பட்டனர் . தமிழகத்தின் வடபகுதியை நிர்வகிக்க தன் மகன் வீர விஜய 
பூபதி என்பவனை நியமித்தார் . இவன் கி.பி. 1408 முதல் 1421 வரை 
ஆளுநர் பொறுப்பில் இருந்து நிர்வகித்தான் . 21 பின்னால் ஆட்சிக்கு வந்த 
இரண்டாம் தேவராயர் (கி.பி. 1422-1446 ) ஆட்சியில் சிறு மாற்றங்களை 
ஏற்படுத்தினார் . வழிவழியாக அரச குடும்பத்தவர்களே 
மகாமண்டலேசுவரர்களாக நியமனம் செய்த நிலையை மாற்றினார் . 
அரசுக்கு விசுவாசம் செய்தவர்களையும் போரில் வல்ல 
திறமைசாலிகளையும் அப்பதவியில் அமர்த்தினார் . 


இவரின் ஆட்சிக்காலத்தில் விஜயநகர ஆட்சி மேன்மேலும் விரிவு 
செய்யப்பட்டு மகாமண்டலங்கள் பல உருவாக்கப்பட்டன . மேலும் 
இரண்டாம் தேவராயரின் ஆட்சிக்காலத்தில்தான் விஜயநகர ஆட்சி 
தமிழகத்தில் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது . எனினும் , தமிழகத்தின் 
தென்பகுதியில் தென்காசியில் ஆட்சி புரிந்த பாண்டியர்கள் விஜயநகர 
ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நியுனிஸ் என்ற அறிஞர் 
கூறுகிறார் .22 மேலும் சாளுவ திப்பய்ய தேவ மகாராஜ தொண்டை 


19. ARE No. 1935-38 , P.84 
20. ARE No. 188 of 1903 ; 213 & 240 of 1912 
21. ARE No. 408 of 1923 
22. Krishnaswamy, Dr. A. " Tamil Country under Vijayanagar " P.165 

86 


மண்டலத்தின் ஆளுநராகவும் , சிலுப்பராசர் படைவீடு பகுதிக்கும் , 
சாளுவ திருமலை தேவா சோழ மண்டல ஆளுநராகவும் ஆட்சி 
புரிந்தனர் .23 விஜய நகரின் முதல் மரபின் ஆட்சி குன்றத்தொடங்கிய 
காலத்தில் மன்னனாக இருந்த மல்லிகார்சுனா 

காலத்தில் 
மகாமண்டலேசுவரர்களாக சோழ மரபைச் சார்ந்த தெலுங்குச் சோழ 
குடும்பத்தாரும் நியமனம் செய்யப்பட்டனர் . விஜய நகர ஆட்சியில் பல 
செயல் திட்டங்களைக் கொண்டு வந்த கிருஷ்ணதேவராயர் 
ஆட்சிக்காலத்தில் மகா மண்டலேசுவர்கள் மட்டுமல்லாமல் குறுநில 
ஆட்சியாளர்களும் ஆட்சி புரிந்தனர் . அவ்வாறு பொன்னம்பல நாதத் 
தொண்டைமான் என்பவர் அறந்தாங்கிப் பகுதியிலும் புதுக்கோட்டையில் 
சூரைக்குடிப் பகுதியில் பள்ளிக்கொண்ட பெருமான் விஜயாலய தேவா 
என்பவரின் மகன் வைரவ நாயனார் என்பவரும் குறுநில 
ஆட்சியாளர்களாக ஆட்சி புரிந்த செய்தியை அறிய முடிகிறது . 


25 


மகா மண்டலேசுவரரின் அதிகாரிகள் : மாகாண அரசின் நிர்வாகச் 
சீரமைப்பிற்கும் , அவர்களுக்கு நிர்வாகத்தில் உதவி புரியவும் சில 
அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டனர் . அவர்களுள் மகாபிரதான , 
தனநாயகர் என்ற இரு அதிகாரிகள் முக்கியமானவர்கள் . மேலும் 
இவ்வதிகாரிகளுக்குத் துணைபுரிய ஓலைநாயகம் இராயபண்டாரம் , 
இராயசம் என்ற அலுவலர்களும் செயல்பட்டனர் . ஆளுநரின் 
ஆணைகளை மக்களுக்கு வெளியிடும் எழுத்து அதிகாரியாகவும் , 
தனியதிகாரியாகவும் செயல்பட்ட இராயசம் என்ற அதிகாரி திருவொற்றியூர் 
கோயில் தர்மகர்த்தாவிற்கு ஆணை அனுப்பியதாகக் கூறப்படுகிறது . 
மேலும் கங்காணி என்ற ஒரு அலுவலகமும் செயல்பட்ட செய்தி குமார 
கம்பணா தனது படைவீடு அரண்மனையைக் கவனித்துக் கொள்ள விஜய 
சிங்க தேவா என்பவரை நியமித்ததாகக் கூறப்படுவதிலிருந்து தெரிய 
வருகிறது . ஆளுநரின் அந்தரங்கக் கணக்கு வழக்குகளைத் தணிக்கை 


26 


23. ARE No.264of 1927 
24. ARE No.730 of PSI 
25. ARE No.726 , 27,731 of PSI 
26. ARE No. 226 of 1912 
27. ARE NO . 250 of 1906 


87 


செய்யும் அதிகாரியாக காரணிக்கம் என்பவர் செயல்பட்டு வந்தார் . அரசின் 
வருவாயைப் பெருக்கவும் பொருளாதாரத்தைச் செம்மைப்படுத்தவும் 
பொருள்களுக்குச் சுங்கவரி விதிக்கவும் அவற்றை வசூல் செய்யவும் சுங்க 
அதிகாரிகள் பலர் நியமிக்கப்பட்டனர் . இவ்வாறு பல்வேறு அலுவலர்கள் 
பல்வேறு துறைக்கு நியமனம் செய்யப்பட்டனர் . 


மகாமண்டலேசுவரரின் அதிகாரமும் , உரிமையும் : நிர்வாக வசதிக்காக 
விஜய நகரப் பேரரசு பல மகாமண்டலங்களாகப் பிரிக்கப்பட்டது . 
இம்மண்டலங்களை ஆட்சி செய்த மகாமண்டலேசுவரர்கள் மத்திய அரசின் 
தலையீடு இல்லாமல் தனியுரிமை பெற்ற சுதந்திர ஆட்சியாளர்களாகச் 
செயல்பட்டனர் . இவர்களின் கீழ் ஆட்சி செய்த அதிகாரிகள் 
திறமையுடனும் , ஒழுக்கமுடனும் , நல்லிணக்கத்துடனும் , கடமையைக் 
கருத்தில் கொண்டு செயல்பட்டனர் . மகாமண்டலேசுவரர்கள் தங்களது 
தனிஉரிமையை வெளிப்படுத்தும் நோக்கோடு தத்தம் குலமரபுப் 
பட்டங்களைச் சூட்டிக் கொண்டனர் . மகாமண்டலேசுவரராக இருந்த குமார் 
கம்பணா . ஸ்ரீமான் மகாமண்டலேசுவராஸ்ரீவீர கம்பணா உடையார் என்று 
குல மரபுப் பட்டம் சூட்டிக் கொண்டதைக் கல்வெட்டு செய்திகளின் மூலம் 
தெரிந்து கொள்ளலாம் . 


பொதுவாக மன்னர் அமைச்சர்களின் ஆலோசனைப்படியே மாநில 
ஆளுநர்களை நியமிப்பது வழக்கத்திலிருந்தது . ஆனால் சில சமயம் 
காலக்கெடுவில்லாமல் ஒரு மாகாணத்திலிருந்து மற்றொரு 
மாகாணத்திற்குப் பணிமாற்றமும் செய்யப்பட்டனர் . மத்திய அரசுடன் சுமூக 
உறவைக் கொண்டிருந்த ஆளுநர்கள் நாட்டின் வாணிகத்தைப் 
பெருக்கவும் , நாணயச்செலவாணியைக் கட்டுப்படுத்தவும் பொருளாதாரச் 
சீர்திருத்தத்திற்கு வழி வகுக்கவும் அதிகாரங்களைப் பெற்றிருந்தனர் . 
ஆனால் , செலவாணியைக் கட்டுப்படுத்தும் விதத்தில் மத்திய அரசு சில 
கோட்பாடுகளைக் கொண்டிருந்தது . அதன்படி வராகன் என்ற தங்க 
நாணயம் வெளியிடும் உரிமையை மத்திய அரசே பெற்றிருந்தது . 


28. ARE No.27of 1921 


88 


மகா மண்டலேசுவரர்கள் வரிகள் விதிக்க உரிமைகள் பெற்றிருந்த 
போதிலும் , மத்திய அரசுக்குச் சேர வேண்டிய வரியை முறைப்படி செலுத்த 
அறிவுறுத்தப்பட்டனர் . கி.பி. 1374 இல் குமார கம்பணாவின் செயல் 
திட்டங்களை வெளிப்படுத்தும் கல்வெட்டாக உள்ள பாடம் பாக்கம் எனும் 
கல்வெட்டு , தன் ஆட்சிக்குட்பட்ட கிராமங்களிலிருந்து வரி வசூல் செய்து 
மத்திய அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையைச் செலுத்தியதைத் 
தெரிவிக்கிறது . மேலும் , பக்தி நெறி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்ததை அவன் 
கோயிலுக்கு , வரியிலிருந்து ஒரு பகுதியைக் கொடையாகக் 
கொடுத்ததிலிருந்து அறியலாம் . பின்னால் வந்த மகாமண்டலேசுவரர்களும் 
இம்முறையைக் கடைப்பிடித்தனர் .29 சட்டம் ஒழுங்கைக் காத்து , மத்திய 
அரசுடன் சுமூக உறவைக் கொண்டிருந்த ஆளுநர்கள் நன்மதிப்புப் 
பட்டங்கள் பெறுவதற்கும் ஆட்சிப் பீடத்தைப் பயன்படுத்திக் கொள்ளவும் 
மன்னர்களைப் போல் பல்லக்கு மற்றும் யானைகளைப் பயன்படுத்திச் 
சிற்றரசர்களைப் போல் செயல்படவும் உரிமைகள் பெற்றிருந்தனர் . 
ஆளுநரின் செயல்பாடுகளைப் போற்றும் விதத்திலும் , பல்வேறு 
அதிகாரிகளை ஊக்குவிக்கும் பொருட்டும் , பதவி உயர்வு கொடுத்துக் 
கௌரவிக்கப்பட்டனர் . 


நாயன்காரா ஆட்சிமுறை : விஜய நகர மாகாண ஆட்சி முறையில் ஒரு 
குறிப்பிடத்தக்க அம்சமாகத் திகழ்ந்தது இந்த நாயன்காரா முறையாகும் . 
அரசாட்சியின் கீழ் உள்ள அனைத்து நிலங்களுக்கும் ஏகபோக உரிமை 
பெற்றவன் மன்னனே . அரசாங்கத்திற்கும் , மன்னனுக்கும் உதவி 
புரிந்தவர்களுக்கு அவர்களின் சேவையைப் பாராட்டும் விதத்தில் நிலங்கள் 
வழங்கப்பட்டன . மன்னர்களிடமிருந்து நிலங்கள் பெற்றவர்களை, 
நாயக்கர்கள் என்று குறிப்பிட்டனர் . அவர்களுடைய நிலப்பகுதி அமரம் 
அல்லது நாயக்கத்தனம் என்று அழைக்கப்பட்டது . ஆனால் விஜயநகரக் 
கல்வெட்டுக்களில் நாயன்காரா என்று அமரநாயக்கர்களைத்தான் 
குறிப்பிட்டுள்ளனர் . விஜய நகரப் படைப்பிரிவில் பல உயர் அதிகாரிகள் 
இருந்தனர் . அமரா என்பவர் அவர்களில் ஒருவர் . அமரா என்ற 
படைத்தலைவன் ஆயிரம் காலாள் படைக்குத் தலைவன் . அவர்களின் 
பணியின் தன்மையைக் கொண்டு நிலங்கள் வழங்கப்பட்டன . 


29. ARE No. 324 of 1911 


Vijaya - 12 


89 


இராணுவத்தில் படைத்தலைவனாக இருந்த அதிகாரியை நாயக்கர்கள் 
என்று அழைத்தனர் . அவர்களின் படைப்பராமரிப்புச் செலவுக்கும் , 
அவர்களின் சேவைக்கும் ஊதியமாக நிலங்கள் வழங்கப்பட்டன . அவ்வாறு 
பெறப்பட்ட நிலங்கள் நாயக்கதனம் என்று அழைக்கப்பட்டதென்று 
போர்ச்சுகீசிய அறிஞர் டோமிங்கோ பைஸ் என்பவரும் , நியுனிஸ் 
என்பவரும் கூறுகின்றனர் . இம்முறைப்படி பெற்ற நிலங்களை 
அனுபவிக்கும் உரிமை பெற்றிருந்தனர் . ஆனால் இது ஒரு வகை நில 
குத்தகை முறை போன்றதாகும் . இந்தக் குத்தகைக்கு அடிப்படை இராணுவ 
முறையாகும் . இராணுவச் சேவை புரிவதை அடிப்படையாகக் கொண்டு 
மன்னனுக்கும் நாயக்கர்களுக்கும் இடையே எழுந்த ஒரு ஒப்பந்தம் 
போன்றது இது . 


இம்முறையில் இருவருக்கும் சுமுகமான உறவு நீடிக்கும் 
வரையிலோ அல்லது அரசனுடைய விருப்பம் நீடிக்கும் வரையிலோ 
அந்நிலத்தைப் பயன்படுத்திக் கொள்ள முடியும் . இம்முறை தலைமுறை 
தலைமுறையாக வந்ததல்ல . ஐரோப்பாவில் நிலவி வந்த நிலப் பிரவுத்துவ 
முறைக்கும் நாயன்காரா முறைக்கும் சிறிதளவே தொடர்புண்டு. மத்திய 
ஐரோப்பாவில் நிலவி வந்த நிலப்பிரபுத்துவ முறை மக்கள் அனைவரையும் 
நிலக்குத்தகை முறையில் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது . 
ஆனால் விஜயநகரில் நிலவி வந்த நாயன்காரா முறை ஒரு குறிப்பிட்ட 
மக்களே அதாவது இராணுவ சேவையோ அல்லது அரசின் சேவையோ 
செய்தவர்கள் மட்டும் தான் இம்முறையினால் பயன்பெற்றனர் .30 மேலும் 
நாயன்காரா அமைப்பில் பேரரசருக்கு அமர நாயக்கர்கள் இராணுவ 
சேவையைத் தவிர எந்த ஒரு சேவையையும் செய்யவில்லை . அமர 
நாயக்கர்கள் போர்க்காலங்களின் அவரவர்களுக்குக் குறித்த படையுடன் 
போர்க்களங்களில் இருக்கவேண்டும் . இப்படையைப் பராமரிப்பதோடு 
மல்லாமல் ஆண்டுதோறும் பேரரசர்களுக்கு குறிப்பிட்ட தொகையைச் 
செலுத்தவேண்டும் .31 


30. Mahalingam , T.V. " Adminstration and Social Life under Vijayanagar " 

P.200 
31. Robert Sewell , " A Forgotten Empire " P.281 


90 


விஜய நகரத்தைப் பார்வையிட்ட பல்வேறு வெளிநாட்டறிஞர்கள் 
விஜய நகரத்தில் அப்போது இருந்த நிலை பற்றிய தெளிவான செய்தியை 
விட்டுச் சென்றுள்ளனர் . டோமிங்கோ பைஸ் , நியுனிஸ் போன்றவர்கள் 
தெளிவான கருத்துக்களைத் தெரிவிக்கின்றனர் . பேரரசர் . அமர 
நாயக்கர்கள் பராமரிக்க வேண்டிய படைகளின் எண்ணிக்கையை 
நிர்ணயித்தார். அதைக் குறைவின்றிச் செய்வது அமர நாயக்கர்களின் 
முதல் கடைமையாகும் . அத்துடன் அல்லாமல் ஆண்டு தோறும் செலுத்த 
வேண்டிய தொகையையும் குறிப்பிடுகிறார் . இவர்கள் எப்போது 
அரசவையில் இருக்கவேண்டும் என்றும் , பேரரசருக்குக் குழந்தைகள் 
பிறக்கும் போது பரிசுகள் வழங்கவேண்டும் என்றும் , சில நேரங்களில் 

வழங்கவேண்டும் என்றும் 
இக்கடமையில் 32 தவறுபவர்கள் தண்டிக்கப்படுவர் என்றும் கூறப்படுகிறது .. 
ஆண்டு வருவாயில் பாதியை ஆண்டுதோறும் செலுத்தி வந்தனர் . 
கடமையிலிருந்து தவறும் நாயன்காரர்கள் தண்டிக்கப்பட்டனர் . 


பேரரசருக்கு 


உணவு 


வகைகள் 


விஜயநகர நிர்வாகத்தில் கிராமங்களை மூன்று பெறும் 
பிரிவுகளாகப் பிரித்து அதன் செயல்பாடுகள் வரையறை செய்யப்பட்டன . 
கிராமங்கள் , கோயிலின் நிர்வாகம் மற்றும் வழிபாடுகள் செவ்வனே 
நடைபெற அவற்றிற்குத் தானமாக வழங்கப்பட்டன . நாட்டின் 

நிர்வகிக்கப்பட்டு வந்த இராணுவத்தில் 
படையதிகாரிகளாகச் செயல்பட்டவர்களுக்கு , மானியமாகவும் சில 
கிராமங்கள் வழங்கப்பட்டன . மற்றும் , அரசுத்துறை அலுவலர்களுக்கு 
ஊதியத்திற்காகச் சிலவகைக் கிராமங்கள் மானியமாக வழங்கப்பட்டன . 


பாதுகாப்பிற்காக 


உள்ளாட்சி அமைப்புகள் ; நாட்டின் ஒட்டு மொத்த நிர்வாகத்தை நிர்வகிக்க 
மைய அரசு என்ற ஒரு அமைப்பு இயங்கினாலும் ஆட்சியைச் 
செம்மையாக நிர்வகிக்க உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன . 
சோழர்கள் காலத்தில் அவர்களுடைய நிர்வாகத்தில் குறிப்பிடத் தகுந்ததும் , 


32. Barbosa P.209 


Robert Sewell , " A Forgotten Empire " P.281 


33. Opsit 374 


91 


செழிப்புற்று இருந்ததுமான உள்ளாட்சி அமைப்புகள் அவர்களுக்குப் 
பிறகு பின்னடைவு எய்தின . குறிப்பாகச் சொல்வோமாயின் தமிழகத்தில் 
விஜயநகர ஆட்சிக்காலத்தில் கி.பி. பதினான்கு , பதினைந்தாம் 
நூற்றாண்டுகளுக்குப் பிறகு கி . பி . பதினாறாம் நூற்றாண்டு முதல் 
படிப்படியாக , முற்றிலும் மறைந்து விட்டது என்று கூறலாம் .34 எனினும் 
இங்கு சபா , ஊர் , நாடு என்ற மூன்று அமைப்புகளைப் பற்றி அறிவது 
இன்றியமையாதது . தென்னிந்திய வரலாற்றில் ஆட்சிமுறை அரசியலில் 
மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்சம் உள்ளாட்சி அமைப்பாகும் . சபா , ஊர், நாடு 
என்று பிரித்து கிராம ஆட்சியைச் சோழர்கள் நிர்வகித்து வந்தனர் . இந்தக் 
கிராமிய அமைப்புகள் தத்தம் எல்லைகளுக்குட்பட்டு பல்வேறு பணிகளைச் 
செய்து வந்தன . பல்லவ பாண்டியர்களின் காலங்களில் பிராமணர்கள் 
செழித்திருந்த சதுர்வேதி மங்கலங்களில் இவ்வுள்ளாட்சி அமைப்புகள் 
திறமையுடன் செயல்பட்டன . கி.பி. ஏழு , எட்டாம் நூற்றாண்டுகளில் பல்லவ 
ஆட்சிப் பகுதியில் மட்டும் இருபது சபாக்கள் இருந்ததாகக் கூறப்படுகிறது . 
அவை பெரும்பாலும் தொண்டை மண்டலத்திலேயே அடங்கியிருந்தன . 
இந்த முறை பின்னாளிலும் தொடர்ந்தது . 


சபா : கல்வெட்டுகள் சபா பற்றியும் , அவற்றின் அமைப்புப் பற்றியும் 
பல்வேறு செய்திகளைக் கூறுகின்றன . கிராமங்களில் சொந்தமாக நிலம் 
வைத்து இருந்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடித் தம் கிராமங்களில் 
ஆட்சிக்காக அமைத்த ஒரு அமைப்பே சபாவாகும் . சோழர்கள் காலத்தில் , 
இந்தச் சபாக்கள் உள்ளாட்சி அமைப்பின் நாடித்துடிப்பாக 
அமைந்திருந்தன . தமிழ்நாடு முழுவதும் பரவியிருந்த சபாக்கள் 
தொண்டை மண்டலப் பகுதியில் அரக்கோணம் , செய்யார், திருமுல்லை 
வாயில் , திருவொற்றியூர் , சோழமண்டலத்தில் மாயுரம் , நன்னிலம் , 
கும்பகோணம் முதலிய இடங்களில் இருந்ததாக அறிகிறோம் . வாரிய 
முறைகளும் , குடவோலை முறைகளும் சோழர்கள் காலத்தியச் சபா ஆட்சி 


34. Krishnaswamy, Dr. A. “ Tamil Country under Vijayanagar ” P.84 

This is a clear proof of the view that during the Vijayanagar period 
the local institutions continued to decline during the 14th , 15th 
centuries and disappeared completely during the 16th century . 


92 


முறையில் சிறப்பம்சமாக விளங்கின . விஜயநகர காலத்தில் சபாக்கள் 
முன்போல் உன்னத நிலையில் இல்லாதிருந்த போதிலும் கிராமங்களில் 
பல்வேறு கிராம ஆட்சி முறையில் ஆயகர் முறையைக் கொண்டு 
வந்துவிட்டதால் , சபை செய்து வந்த பல்வேறு பணிகளை ஆயகர்கள் 
செய்ய ஆரம்பித்தனர் . எனவே விஜய நகர காலத்தில் சபாக்கள் தங்களின் 
முக்கியத்துவத்தை இழந்து விட்டன . விஜயநகர மன்னர்களின் 
ஆட்சிக்காலம் முழுவதும் தமிழகத்தில் பத்து இடங்களில் மட்டுமே சபா 
செயல்பட்டதாகக் கல்வெட்டுகள் கூறுகின்றன . அவை வட ஆற்காட்டில் 
ஐந்தும் , தென்னாற்காட்டில் இரண்டும் செங்கல்பட்டில் மூன்றும் 
செயல்பட்டு பின்னடைவு எய்தியதைக் காட்டுகின்றன. ஆயினும் சபாக்கள் 
தங்களின் எல்லைகளுக்குட்பட்டே பணிகளைச் செய்து வந்தன. சபைகள் 
பல்வேறு வாரியங்களாகப் பிரிந்து நின்று தமக்கிட்ட பணியினைச் செய்து 
வந்தன . கிராமங்களில் குளங்களையும் நீர்பாசன முறைகளையும் 
சபைகள் கவனித்து வந்தன . 

மேலும் தோட்டங்கள் மற்றும் 
கிராமக்காடுகளைக் காத்து வந்தன . பஞ்சக் காலங்களில் நிவாரணப் 
பணிகளை மேற்கொள்வது , கிராமச்சாலைகளை நிர்வகிப்பது போன்ற 
பணிகளைச் செம்மையாகச் செய்து வந்தன . சபையில் இருந்த 
உறுப்பினர்களின் எண்ணிக்கை , கிராமத்திற்குக் கிராமம் மாறுபட்டது . 
இவர்கள் தங்கள் பணிக்காக எந்த ஒரு ஊதியத்தையும் பெறவில்லை . 
ஆனால் சபையின் நிர்வாகச் செலவிற்காக , சில கிராமங்கள் கொடையாகக் 
கொடுக்கப்பட்டதை குமார கம்பணா திருவண்ணாமலைக்கு அருகில் 
உள்ள சோமநாத சதுர்வேதி மங்கலம் என்ற கிராம சபைக்கு ஒராபாக்கம் 
என்ற கிராமத்தைக் கொடையாக அளிக்க ஆணை பிறப்பித்துள்ளதன் 
மூலம் அறியமுடிகிறது . மேலும் இச்சபைகள் சுதந்திரமாக நிர்வாகத்தை 
நடத்தி வந்துள்ளன . 

பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான 
திருமழிசையாழ்வார் பிறந்த திருமழிசை கிராமத்துச் சபை அதே 
கிராமத்திலுள்ள செகனாதப் பெருமாள் கோயிலுக்கு நிலங்களைக் கிரயப் 
பத்திரம் செய்து கொடுத்ததையும் , ஆவணங்களின் மூலமாகத் தெரிந்து 


36 


35. ARE No. 304 and 305 of 1919 
36. ARE No. 389 and 390 of 1923 


93 


கொள்ளலாம் 37 மேலும் , இரண்டாம் தேவராயர் (1422-46 ) காலத்தில் 
கிடைத்த கல்வெட்டுச் செய்திகளின்படி கி.பி. 1434 இல் உத்திரமேரூர் சபை 
கருவேப்பம் பூண்டி என்ற கிராமத்தை திருப்புலிவனம் சிவன் கோயிலுக்குக் 
கொடையாகக் கொடுத்ததைக் குறிப்பிடுகிறது 


38 


ஊர் : அந்தணர்களும் மற்ற இனத்தார்களும் சேர்ந்து வாழ்ந்த 
கிராமங்களில் கிராமங்களின் நிர்வாகத்தைக் கவனிக்க செயல்பட்ட 
அவையை ஊர் என்று அழைத்தனர் . இதுவும் சபா அமைப்பு போன்றே 
பல்வேறு பணிகளைச் செய்தது . ஊர் அல்லது ஊரவர் சபையின் 
செயல்பாடுகளுக்கு ஊக்கம் தரும் வகையில் மற்ற சிறு சிறு 
அமைப்புகளும் செயல்பட்டன . இந்த ஊரவர் அவை கிராமங்களுடைய 
நிலங்களை விற்பது . வாங்குவது கோயில்களின் நிர்வாகச் செலவுகளுக்கு 
நிலங்களைக் கொடையாகக் கொடுப்பது போன்ற செயல்களைச் செய்து 
வந்தது . பேரரசர்களும் இவற்றின் செயல்பாடுகளுக்கு ஊக்கம் தந்தனர் . 
முதலாம் புக்கரின் புதல்வராகிய விருபன்னாவின் ஆட்சிக்காலத்தில் 
அவருடைய அலுவலராகச் செயல்பட்ட மங்கப்ப உடையார் கி.பி. 1382 
இல் ஊரவர் அவைக்கு ஓர் ஆணை பிறப்பித்துள்ளார் . அதன்படி , 
சம்புவராயன் நல்லூரில் உள்ள விருப்பாச்சா கோயிலுக்கு அன்றாட 
வழிபாட்டினைச் சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு வேலி நிலமும் , வழிபாடு 
நடத்துபவர்கள் குடியிருக்க வீட்டு மனைகளும் வழங்கப்பட்டதாகத் தெரிய 
வருகின்றது மேலும் விருத்தாசலம் தாலுக்கா வயலூரில் கி.பி. 1401 ஆம் 
ஆண்டு கல்வெட்டு , ஊரவர் அவை ஒரு மாநிலத்தை மேற்படி கோயிலுக்கு 
வழங்கியுள்ளதைத் தெரிவிக்கிறது . இரண்டாம் தேவராயர் காலத்தில் கி.பி. 
1422-46 இல் திருக்கோயிலூர் தாலுக்காவில் ஆவியூர் கிராமம் ஊர் 
என்ற அவையைப் பெற்றிருந்தது . மேலும் தென்னாற்காடு மாவட்டம் 
நெற்குன்றம் கிராமத்தில் செயல்பட்ட சபை என்ற அமைப்பும் பேரவை 
என்ற அமைப்பும் கி.பி. 1426 இல் கிராமங்களின் முக்கியப் 
பிரச்சினைகளை விவாதிக்கக் கூட்டுக் கூட்டத்தொடரை மேற்கொண்டு சில 


37. MER 1923 Para 


38. ARE No.202of 1923 
39. ARE No.96of 1941 


94 


பிரச்சினைகளுக்கு முடிவெடுத்தது . குமார கம்பணாவின் ஆட்சிக் 
காலத்தில் இந்த ஊரவர் அவையைப் பற்றி அவருடைய தளவானூர் 


கல்வெட்டு கூறுகின்றது . 


விஜயநகர ஆட்சியில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் 
இவ்வகைகள் நன்கு செயல்பட்டன . கி.பி. 1406 இல் கீரனூர் என்ற 
இடத்திலிருந்து கிடைத்த செய்தியின் மூலம் கீரனூர் கோயில் 
அறங்காவலர் , கைகோளர் போன்றோர் இந்த ஊரவர் அவையில் இடம் 
பெற்றிருந்தனர் . மேலும் இக்கோயிலைப் புதுப்பித்த இரண்டு 
பொற்கொல்லர்களுக்கு அவர்களின் செயலைக் கௌரவிக்கும் விதத்தில் 
பட்டங்கள் அளித்தனர் என அறிய முடிகின்றது . 
நாடு : அந்தணர்கள் வாழ்ந்த பல சதுர்வேதி மங்கலங்களை 
உள்ளடக்கியதாக இது செயல்பட்டது . ஒரு அரசியல் அமைப்பாக வளநாடு 
என்ற அமைப்பின் கீழ் செயல்பட்டது . ஆனால் ஊர் என்ற அமைப்பை 
விட பெரிய அரசியல் அமைப்பாகும் . நாடு என்ற அமைப்பில் பத்துப் 
பேரவைகளை உள்ளடக்கிய ஒரு பெரும் அமைப்பாகச் செயல்பட்டது . 
ஆனால் இவ்வமைப்புகள் தமிழகத்தின் வடபகுதியை விடத் தென்பகுதியில் 
நன்கு செயல்பட்டன . குமர கம்பணாவின் ஆட்சியின்போது தஞ்சையில் 
பொன்பட்டி , திருவாய்ப்பாடி என்ற கிராமங்களில் நாட்டவர்களின் கூட்டம் 
நடைபெற்ற செய்தியை அறிய முடிகிறது . மேலும் தென்னாற்காட்டில் 
திருக்கோயிலூரிலும் , இராமனாதபுரத்தில் திருப்புல்லானியிலும் 
இவ்வவையின் கூட்டம் நடைபெற்று சில முக்கிய கருத்துக்களை 
விவாதித்தன. கி.பி. 1372 இல் குமார கம்பணா பொன்பட்டி நாட்டவர் 
அவையின் அனுமதி பெற்று தெய்வச்சிலை பெருமாள் கோயிலுக்கு 
நகையைக் கொடையாக அளித்துள்ளார் . கி.பி .1446 இல் கார்குறிச்சி என்ற 


40. No. 690 of PSI 


கீரனூர் , உத்தம தானீஸ்வரமுடையார் கோயில் 
தானியரும் , கைக்கோள முதலிகளும் கீரனூர் ஊராக 
இனசந்த ஊரவரும் ஆகிய இவ்வனைவரும் . 


95 


ஊரில் செயல்பட்ட நாட்டவர் அவை புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள 
திருக்கட்டளைச் சிவன் கோயிலுக்கு ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்திப் 
பல்வேறு பணிகளைச் செய்தது . கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வளநாடு 
நாட்டவர் அவை மத்திய அரசுக்குத் செலுத்த வேண்டிய நிலுவைவரித் 
தொகைக்காக திருவரங்குளம் கோயிலுக்கு நிலங்களை விற்றனர் என்று 
இந்த உள்ளாட்சி அமைப்பின் செயல்பாடுகளைப் பற்றி அறிய முடிகிறது . 


41 


42 


ஆயகர்கள் : விஜய நகரப் பேரரசர்களின் ஆட்சிக் காலத்தில் உள்ளாட்சி 
முறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயகர்கள் சிறப்பிடம் பெறுகிறார்கள் . 
உள்ளாட்சி அமைப்புகள் தொன்று தொட்டுக் கிராமங்களின் ஆட்சியை 
நடத்தி வந்தன . ஊர் மற்றும் சபைகள் செய்து வந்த பணியை விஜயநகர 
காலத்தில் ஆயகர்கள் என்ற அலுவலர்கள் செய்யத் துவங்கினர் . இந்த 
அலுவலர்கள் அரசுக்கும் மக்களுக்குமிடையே ஒரு இணைப்புப் 
பாலமாகச் செயல்பட்டனர் . ஆயகர் என்ற அமைப்பில் மொத்தம் 
பன்னிருவர் செயல்பட்டனர் . அவர்கள் காணம் ரெட்டி , தலையாரி , நீர் 
வழங்குபவர் , காலணி செய்பவர் , முடி திருத்துபவர் , தச்சர் , கொல்லர் , 
புரோகிதர், துணி துவைப்பவர் , குயவர் மற்றும் கருமார் என்பவர்களாவர் . 
இவர்கள் அனைவரும் தங்களுக்குரிய பணியைச் செவ்வனே செய்து 
கிராம நிர்வாகம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கினர் . கிராமத்தின் 
பல்வேறு தேவைகளைக் கவனித்து வந்தனர் . எடுத்துக்காட்டாக , கர்ணம் 
என்ற அலுவலர் கிராமத்தின் வரவு , செலவுக் கணக்கைப் பராமரித்தார். 
பொதுவாகக் கிராமத்தின் பரப்பளவு , அதன் எல்லைகள் , நிலங்கள் , தோப்பு 
மற்றும் தோட்டங்கள் , குளங்கள் , கிணறுகள் போன்ற அனைத்து 
விவரங்களையும் தாம் பேணிய பதிவேடுகளில் குறித்து வந்தார் . மேலும் 
தலையாரி என்ற மற்றொரு அலுவலர் கிராமத்தின் அமைதிக்கும் 
மக்களின் உடமைகளைப் பாதுகாப்பதற்கும் பொறுப்புடையவராயிருந்தார். 
ஆயகர்களுக்கு அரசு எவ்வித ஊதியமும் வழங்கவில்லை. 
ஊதியத்திற்குப் பதிலாக அலுவலர்களுக்கு நிலங்களை வழங்கியது . 
மேலும் அறுவடைக் காலங்களில் குறிப்பிட்ட அளவு விளைவு 
அவர்களுக்கு வழங்கப்பட்டது . 


. 


ட 4 


41.No.733 and 737of PSI . 


42. No.740 and PSI 


96 


இக்கிராமத்தில் 


இந்த கிராம அலுவலர்கள் அரசால் நியமிக்கப்பட்டனர் . மேலும் 
இவ்வலுவலர்கள் வமிசாவழி அடிப்படையில் அலுவல்களைக் கவனித்து 
வந்தனர் . இதில் ஏதும் பிரச்சினைகள் ஏற்படுமாயின் , அரசு கவனத்தில் 
எடுத்துக்கொண்டு தீர்த்து வைத்தது . ஆயகர்கள் அவர்களின் ஆட்சிப் 
பகுதியைச் சுயமாக அமைதி காத்து நிர்வகிக்க உரிமை பெற்றிருந்தனர் . 

ஆயகர்களுக்குத் தெரியாமல் சொத்துக்களை 
மற்றவர்களுக்கு மாற்றம் செய்வதோ அல்லது வழங்குவதோ முடியாது . 
நிலங்களை விற்பதாக இருந்தாலும் , வாங்குவதாக இருந்தாலும் 
ஆயகர்களுக்கு முன் கூட்டியே தெரியப்படுத்தி விட வேண்டும் . அதிலும் 
குறிப்பாக கர்ணம் என்ற அலுவலர் இப்பொறுப்புக்களைக் கவனித்து 
வந்தார் . கர்ணம் விற்பனை செய்யும் நிலங்களின் கணக்கு வழக்குகளைச் 
சரிபார்த்து , வாங்குபவருக்கும் விற்பவருக்குமிடையிலான ஒப்பந்தப் 
பத்திரத்தை எழுத வேண்டிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது . 
இம்முறை பின்னர் ஆங்கிலேயரால் பெரிதும் பின்பற்றப்பட்டது . 


Vijaya - 13 


97 


6 
சமூகம் 


விஜய நகர காலத்தில் தமிழகத்தில் மக்களிடையே பலவிதப் 
பிரிவுகள் இருந்தன . அப்பிரிவுகள் பிறப்பின் அடிப்படையிலும் , 
தொழிலின் அடிப்படையிலும் , மொழியின் அடிப்படையிலும் , சமயத்தின் 
அடிப்படையிலும் , பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலும் இருந்தன . 
தமிழ்ச்சமுதாயம் இந்துக்கள் , முகமதியர்கள் , கிருத்தவர்கள் , சமணர்கள் 
மற்றும் புத்த மதத்தினரையும் உள்ளடக்கி இருந்தது . தமிழ் , தெலுங்கு , 
கன்னடம் மற்றும் சௌராட்டிரா மொழி பேசும் மக்கள் , சமூகத்தின் 
அங்கங்களாக இருந்தனர் . மேற்கூறிய நான்கு பிரிவில் , சமுதாயத்தில் 
உயர்குடி மக்களாகக் கருதப்பட்டவர்கள் பிராமணர்களாவர் . 
இரண்டாவதாகச் சத்திரியர்கள் மன்னர்களாகவும் , போர்ப்படைத் 
தளபதிகளாகவும் , மூன்றாவதாக வைசியர்கள் வியாபாரக் 
குடிமக்களாகவும் , இறுதியாகச் சூத்திரர்கள் சமுதாயத்தின் கீழ் மட்டத்தில் கீழ் 
சாதிக்காரர்களாக சிறு சிறு வேலைகளைச் செய்பவர்களாகவும் 
இருந்தனர் . 


ஒவ்வொரு சாதி மக்களும் தனித்தனிப் பகுதிகளில் 
குடியிருந்தனர் . அவரவர்கள் குடியிருந்த இடம் அவர்களின் சாதியாலேயே 
அழைக்கப்பட்டது . குறிப்பாக , உயர் சாதி மக்களாகக் கருதப்பட்ட 
பிராமணர்கள் வாழ்ந்த இடம் அக்ரகாரம் எனப்பட்டது . கைவினைஞர்கள் 
குடியிருந்த பகுதி கைக்கோளார் தெரு , கம்மாளர் தெரு என்றும் கீழ்சாதி 
மக்களான பறையரும் , புலையரும் ஊரின் புற எல்லையில் குடியிருந்த 
பகுதி சேரி என்றும் வழங்கப்பட்டது . சமுதாயத்தில் சாதி வேற்றுமை 
வலுப்பெற்று ஒவ்வொரு சாதிக்குள்ளும் பல்வேறு பிரிவுகள் இருந்தன . 
இவற்றால் பல்வேறு பிரச்சினைகளும் , சச்சரவுகளும் மலிந்தன . 
இப்பிரச்சினைகள் ஒருவர் செய்யும் தொழிலின் மேல் மற்றொருவர் 
ஆதிக்கம் செலுத்துவதாலும் திருவிழா போன்ற விழாக் காலங்களில் 
ஆடைகள் உடுத்துவதிலும் , இசை வாத்தியங்கள் பயன்படுத்துவதிலும் 

98 


எழுந்தன . இவற்றை வலியுறுத்தும் செய்தியாக முதலாம் தேவராயரது 
கல்வெட்டு , கலைத் தொழிலாளர்களுக்குள் எழுபத்து நான்கு உட்பிரிவுகள் 
இருந்ததைக் கூறுகிறது . தொழிலாளர்களிடையே தனிப்பட்ட உரிமைக்காக 
வந்த வழக்குகள் சாதிகள் மேன்மேலும் வளர வழி வகை செய்தது . 
சமுதாயத்தில் இருந்த வலங்கை இடங்கைப் பிரிவும் தொழில் 
ஆதிக்கத்தினாலேயே எழுந்தன . விஜய நகர காலத்தில் தமிழ்ச் 
சமுதாயத்தில் மிகப் பெரிய மாற்றம் ஏற்பட்டது . இம்மாற்றம் குறித்த 
எழுதப்படாத எந்த நூலும் , எந்த ஆய்வும் ஒரு முழுமையான ஆய்வாகாது . 
இக்காலக் கட்டத்தில் தான் தென்னிந்தியாவின் வட பகுதியில் ஆட்சி செய்த 
விஜய நகர மன்னர்கள் தமிழகத்தில் அடியெடுத்து வைத்துப் 
பெரும்பாலான பகுதிகளைத் தங்களது ஆட்சிக்கு உட்படுத்தினர் . 
அப்போதுதான் தெலுங்கு , கன்னடப் பகுதிகளிலிருந்து வரிசை வரிசையாக 
மக்கள் தமிழகத்தில் வந்து குடியேறினர் . இவர்களின் குடியேற்றம் 
சமுதாயத்தில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியது . ஆட்சியாளர்கள் 
ஆட்சிப் பகுதியைப் பல்வேறு சிறு , சிறு பிரிவுகளாகப் பிரித்தனர் . 
அவ்வாட்சிப் பகுதியின் அலுவல்களைக் கவனிக்க தெலுங்கு , கன்னடப் 
பகுதியினரையே நியமித்தனர் . 
அவர்களுடைய 

ஆட்சிப் பகுதியின் மண்டலங்களுக்கு 
மகாமண்டலேசுவரர்களாக தெலுங்கு , கன்னட மக்களையே நியமித்தனர். 
விஜய நகர மாகாண நிர்வாகத்தில் தலைசிறந்த அம்சமாகக் கருதப்பட்ட 
நாயன்காரா முறையில் அமர நாயக்கர்களாகப் போரில் வல்ல 
கன்னடர்களும் , தெலுங்கர்களும் தமிழ்ப்பகுதியில் நியமிக்கப்பட்டனர் . இந்த 
வகையான நியமனங்கள் உயர்ந்த அலுவலர்களிடையே மட்டுமன்றி 
உள்ளாட்சி நிர்வாகத்திலும் கொண்டு வரப்பட்டன . ஆயகர் முறையில் 
பணிபுரிந்த பல்வேறு அலுவலர்களும் மேற்கூறப்பட்டவர்கள் . 
இக்குடியேற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதைச் சற்றுக் கூர்ந்து ஆராய 
வேண்டும் . விஜயநகர மன்னர்கள் உயர்ந்த அலுவலர்களை மட்டுமல்லாது 
கலையைக்காக்கவும் வளர்க்கவும் அத்தொழிலில் கைதேர்ந்தவர்களையும் , 
தொழில் வல்லுனர்களையும் வருந்தி அழைத்து வந்து பேராதரவு காட்டித் 
தமிழ்ப் பகுதியில் குடியேற்றினர் . தொழில்களைத் துவக்கவும் தம் 


1. Venkasamy Rao , T. " Manual ofthe Tanjore District" P.P. 164-168 


99 


கலைகளை வளர்த்து மேம்பாடடையவும் ஊக்குவிக்கப்பட்டனர் . 
இவ்வாறு தமிழகத்தில் குடியமர்ந்த தெலுங்கு மற்றும் கன்னட மக்கள் 
தத்தம் குடும்பங்களோடும் , உறவினர்களோடும் , வேலைக்காரர்களோடும் 
தமிழகத்தில் குடியமர்ந்தனர் . இவர்களின் குடியேற்றத்தினால் தமிழகத்தில் 
ஏற்கனவே குடியிருந்த மக்களின் வாழ்க்கை நிலை பெரிதும் 
பாதிக்கப்பட்டது . மேலும் அவர்கள் செய்து வந்த தொழில்கள் சமுதாயக் 
கலப்படத்தால் பல மாற்றங்களுக்கு உட்பட்டன என்றாலும் கலையிலும் 
மக்களின் கலாச்சாரத்திலும் மாற்றங்கள் நிகழ்ந்தன . முன்பு அரசின் 
உயர்பதவியில் இருந்த தமிழர்கள் பின்னுக்குத் தள்ளப்பட்டு 
அவ்விடங்களில் புதிதாக வந்தவர்கள் நியமிக்கப்பட்டனர் . 


பிராமணர்கள் நான்கு வகைச் சாதிகளில் உயர் சாதி மக்களாகக் கருதப்பட்ட 
பிராமணர்கள் அரசின் அனைத்து வகை நன்மைகளையும் பெற்று 
உயர்நிலை அடைந்தனர் . இவர்கள் கல்வி , கேள்விகளில் தேர்ச்சி பெற்று 
விளங்கியதால் எல்லா நிலையிலும் மேன்மையடைந்தவர்களாகச் 
சமுதாயத்தில் மதிக்கப்பட்டனர் . இவர்கள் ஆட்சியாளர்களாகவும் . 
ஆசிரியர்களாகவும் , கோயில்களில் இறைப்பணி செய்பவர்களாகவும் , 
கோயில் நிர்வாக அதிகாரிகளாகவும் , ஊழியர்களாகவும் பணி செய்தனர் . 
இவற்றை வலியுறுத்தும் சான்றுகளாக அமைந்துள்ள வெளிநாட்டார்களின் 
விஜய நகர அரசைப் பற்றிய செய்திகளும் பிராமணர்களின் உயர்நிலை 
கண்டு அவற்றைத் தம் நூல்களில் வெளியிட்டுள்ளனர் . சமுதாயத்தில் 
உயர்ந்த இடத்தில் இருந்தது மட்டுமன்றி அரசின் பல்வேறு சலுகைகளையும் 
பெற்றிருந்தனர் . இவர்கள் வைதீக வகுப்பைச் சேர்ந்தவர்களாக 
இருந்தாலும் , சிலரே கோயில் நிர்வாகத்தோடு பணிபுரிந்தனர் . வேறு சிலர் 
பெரிய நிலங்களுக்குச் சொந்தக்காரர்களாக சமுதாயத்தில் நன்மதிப்பைப் 
பெற்றிருந்தனர் . ” மற்றும் சிலர் வியாபாரம் மற்றும் வணிகத் துறையில் 
ஈடுபட்டுப் பெரும் பொருளீட்டினர் . சிலர் மடாலயங்களில் தங்கி 
கல்வி மற்றும் இலக்கியங்கள் செழித்து வளரப் பாடுபட்டனர் . 
இவர்களுடைய குலத்தொழிலாகக் கருதப்பட்ட வேதங்கள் 
மற்றும் சமயச் சார்புடைய நூல்களை ஓதுவதும் அவற்றைப் 


2. Srinivasa Ayyengar, M. " Tamil Studies " P.85 
3. Sewell Robert " A Forgotten Empire " P.245 


100 


பயிற்றுவிப்பதும் அவர்களின் தலையாய கடமையாக இருந்தது . ஆயினும் 
பல சிறந்த பிராமணர்கள் சமய வாழ்க்கையை விட்டு விட்டு சிறந்த 
அரசியல்வாதிகளாகவும் , அரசியல் அறிஞர்களாகவும் , சிறந்த 
ஆட்சியாளர்களாகவும் படைத் தலைவர்களாகவும் செயல்பட்டனர் . 
வெளிநாட்டறிஞர்களான அப்துர்ரசாக் , டோமிங்கோ பைஸ் போன்றோர் 
அரசு , பிராமணர்களுக்கு அளித்த வெகுமதிகள் , பரிசுகள் பற்றிக் 
குறிப்பிட்டுள்ளனர் . மேலும் அரண்மனையில் இரண்டாயிரம் , மூவாயிரம் 
புரோகிதர்கள் பல்வேறுபொறுப்புக்களில் ஈடுபட்டிருந்தனர் . ஆனால் குமார 
கம்பணாவின் ஆட்சிக்காலத்தில் கோயில் நிர்வாகத்தில் பல்வேறு 
மாற்றங்களைக் கொண்டு வந்தார் . அதன்படி நிர்வாகச் சிக்கல்களைக் 
களைந்தார் . கோபணாரிய கோபணா என்ற பிராமணர் கோயில் நிர்வாக 
அதிகாரியாக இருந்தார் . இவர்கள் பொதுவாக , சைவ உணவுப் பழக்க 
வழக்கங்களை மேற்கொண்டவர்களாக இருந்தனர் . பிராமணர்கள் நன்கு 
மதிக்கப்பட்டனர் . 

எந்தக் குற்றங்கள் செய்தாலும் அவர்கள் 
தண்டிக்கப்படவில்லை . இதற்கு எடுத்துக்காட்டாக கிருஷ்ண தேவராயர் தன் 
மகன் திருமலாவைக் கொன்ற சாளுவ திம்மா என்ற அமைச்சரைக் 
கொல்வதற்கு ஆணை பிறப்பிக்கவில்லை . பேரரசை நிர்வகிப்பதற்கு 
பிராமண அமைச்சரின் ஆலோசனையைக் கேட்டனர் . முதலாம் புக்கர் , 
இரண்டாம் அரிகரர் ஆட்சியின்போது மாதா , சாயனா என்ற இரண்டு 
பிராமண அமைச்சர்கள் அரசின் நன்மதிப்பைப் பெற்றிருந்தனர் . 
கிருஷ்ண தேவராயரின் ஆட்சியின்போது ஏராளமான பிராமணர்கள் உயர் 
பொறுப்புகளில் அங்கம் வகித்தனர் . அவர்களின் குறிப்பிடக்கூடிய சாளுவ 
திம்மா, சாளுவ கோவிந்த ராசா , இராயசமராசு , கொண்டமராசு , திம்மராசு , 
அய்யப்பராசு , மங்கராசா காரணிக்கர் . லெக்ஷ்மி நாராயண காரணிக்கர் 
மற்றும் செல்லப்பா போன்றோராவர் . பிராமணர்கள் மேல்பதவியில் 
அமர்த்தப்பட்டதற்குக் கிருஷ்ண தேவராயர் பின்வருமாறு காரணம் 
கூறுகிறார் . பிராமணர்கள் அரசுக்கு நெருக்கடி வரும் சமயத்திலும் 
போர்க்காலங்களிலும் விசுவாசமான முறையில் நடந்து கொண்டனர் . சில 
சமயம் அவர்களைச் சத்திரியர்களுக்கும் , சூத்திரர்களுக்கும் கீழ் 


4. Mahalingam ,T.V. “ Administration and Social Life under Vijayanagar" 


P.240 


101 


அதிகாரிகளாக நியமித்த சமயத்திலும் பொறுப்புடன் செயல்பட்டனர் எனப் 
புகழ்கிறார் . பிராமணர்களின் திறமையையும் , பொறுப்பையும் பாராட்டி 
அவர்களுக்குக் கிராமங்கள் மானியமாகவும் வழங்கப்பட்டது . பிராமண 
சமுதாயத்தைப் பற்றிக் குறிப்பிடும்போது அவர்களிடையே இருந்த சில 
பழக்க வழக்கங்கள் மற்றவர்களிடமும் பரவியது . குறிப்பாக குழந்தைப் 
பருவ மணம் , சீதனம் கொடுத்தல் , பணம் கொடுத்துப் பெண்ணை மணம் 
செய்தல் போன்ற தீய பழக்கவழக்கங்களும் நடப்பில் இருந்தன . 
சத்திரியர்கள் : பிராமணர்களுக்கு அடுத்த நிலையில் உயர் 
சாதிக்காரர்களாகக் கருதப்பட்டவர்கள் சத்திரியர்களாவர் . அரசாளும் 
வகுப்பைச் சேர்ந்தவர்களும் , பிரபுக்களும் , போர்ப்படைத் தளபதிகளும் 
இவ்வகுப்பைச் சேர்ந்தவர்களாகக் கருதப்பட்டனர் . அரசாளும் வகுப்பைச் 
சேர்ந்த இவர்கள் எண்ணிக்கையில் குறைவே ; ஆனால் ஆடம்பர் 
செழிப்பான வாழ்க்கையை மேற்கொண்டவர்களாகத் திகழ்ந்தனர் . மேலும் 
அரசாங்க நிர்வாகப் பொறுப்புகளில் உயர் அதிகாரிகளாகவும் , வீரம் 
செறிந்த படைத் தலைவர்களாகவும் , அரசின் அனைத்துப் துறைப் 
பொறுப்புகளையும் நிர்வகிப்பதில் தேர்ச்சியும் , 
பெற்றவர்களாகவும் இருந்தனர் . விஜய நகரப் பேரரசு தென்னாடு 
முழுமைக்கும் பரவியதற்கு சத்திரியர்களே காரணமாயிருந்தனர் . சிறந்த 
படைத்தலைவர்களாகத் திகழ்ந்த இவர்கள் தென்னாட்டில் முகமதிய 
அட்டூழியங்களால் பாதிக்கப்பட்ட இந்து சமயத்தையும் , மக்களையும் 
காத்தனர் . 


திறமையும் 


வைசியர்கள் : இவர்கள் வணிகத்தை தம் குலத் தொழிலாக 
மேற்கொண்டவர்களாவர் . மேலும் இவர்கள் விவசாயம் , மாடு வளர்ப்பது 
போன்ற தொழில்களையும் செய்து வந்தனர் . அரசிடம் சுமூக உறவை 
ஏற்படுத்திக் கொண்டு நல்ல பல சலுகைகளைத் தமதாக்கிக் கொண்டனர் . 
இதனால் அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்திக் கொண்டு 
சமுதாயத்தின் மேட்டுக்குடி மக்களாக வாழ்ந்து வந்தனர் . தென்னாட்டில் 
இவர்கள் தனிப்பட்ட இனத்தவர்களாக வாழ்ந்தனர் . ஆனால் இவர்கள் 
தெலுங்கு , கன்னட நாட்டிலுள்ள கோமுட்டி என்ற வர்த்தக இனத்தைச் 
சேர்ந்தவர்களெனக் கூறிக்கொண்டனர் . விஜய நகர காலத்தில் வாணிபம் 
உயர்ந்த நிலையை அடைந்திருந்தது . உள்நாட்டு வாணியம் 


102 


மட்டுமல்லாமல் வெளிநாட்டாருடனும் வாணிபம் செய்து வந்தனர் . 
வெளிநாட்டுடனான வர்த்தகத் தொடர்பால் வாணிபம் செழித்தது . 
அன்னியச் செலவாணி உயர்ந்தது . தங்கம் , வெள்ளி போன்ற 
நாணயங்கள் பழக்கத்தில் இருந்ததாக விஜய நகருக்கு விஜயம் செய்த 
அயல்நாட்டு அறிஞர்கள் தம் குறிப்பில் விட்டுச் சென்றுள்ளனர் . நாட்டின் 
பாதுகாப்பிற்கும் , உள்நாட்டு அமைதிக்கும் படையை நிர்வகிப்பது 
அவசியமாயிற்று . ஆதலினால் போர் புரிவதற்குத் தேர்ச்சி பெற்ற வீரம் 
செறிந்த குதிரைகளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தனர் . இக்கடல் 
வாணிபத்திற்குத் தென்னாட்டின் மேற்கு கடற்கரையோரத்தில் வாணிபத் 
துறைமுகங்கள் நன்கு செயல்பட்டன . வணிகத் தொழிலை மேற்கொண்ட 
வைசியர்கள் தங்களுக்குள் வணிகக் குழுக்களை அமைத்துக் கொண்டு 
செயல்பட்டனர் . இதனால் பொருள்களின் விலையை நிர்ணயித்து 
விற்பதற்கும் , வாங்குவதற்கும் விலை ஏற்றத்தாழ்வு போன்ற 
சிக்கல்களையும் தவிர்த்தனர் . இவ்வணிகக் குழுக்கள் வணிகத்தில் 
ஏற்படும் சச்சரவுகள் வழக்குகள் போன்றவைகளைத் தீர்த்து வைத்து நீதி 
வழங்கும் ஒரு அமைப்பாகவும் செயல்பட்டன . நாணா தேசிகன் போன்ற 
வியாபாரக் குழுக்கள் உள்நாட்டு , வெளிநாட்டு வியாபாரத்திலும் பெரும் 
சாதனை புரிந்தவர்களாவர் . தமிழ்நாட்டில் விளைபொருள்களுக்குக் 
கீழ்திசையிலும் , மேற்றிசையிலும் உலகச் சந்தையை ஏற்படுத்தியது 
இவர்களின் சாதனையாகும் . 
சூத்திரர்கள் சமுதாயத்தைப் பாகுபாடு செய்த நான்கு பெரும் சாதியில் கீழ் 
சாதிக்காரர்களாக எல்லா நிலையிலும் பின் தங்கி இருந்தனர் . 
பொருளாதாரத்தில் நலிவடைந்து இருந்ததால் இவர்களின்வாழ்க்கைத்தரம் 
உயர வழியில்லை . மற்ற மூன்று சாதிக்காரர்களின் பணியாட்களாகவே 
செயல்பட்டனர் . சிறு , சிறு வேலை செய்யவும் எடுபிடியாட்களாகவும் 
அன்றாடம் காய்ச்சிகளாகவும் இருந்தனர் . இவ்வகுப்பினர் பயிர்த்தொழில் 
செய்ய அனுமதிக்கப்பட்டனர் . விஜய நகரப் பேரரசில் இருந்த பல்வேறு 
வகுப்பினர் இரண்டு பெரும் பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டனர் . அவர்கள் 
வலங்கை , இடங்கை வகுப்புப் பிரிவினர் என்று அழைக்கப்பட்டனர் . 


5 


5. Mahalingam , T.V. " Administration and Social Life under Vijayanagar" 


P.221 


1192 


ஒவ்வொரு பிரிவின் கீழும் சுமார் தொண்ணூற்று எட்டுச் சிறு சிறு பிரிவுகள் 
இருந்தன . இந்தத் தொண்ணூற்று எட்டுப் பிரிவுகளும் பதினெட்டுப் பெரும் 
பிரிவுகளின் கீழ் உள்ளவையென்று பேராசிரியர் டி.வி. மகாலிங்கம் தனது 
நூலில் கூறுகிறார் . வலங்கை , இடங்கைச் சாதிப்பிரிவுகள் தமிழகத்தில் 
மட்டுமல்லாது ஆந்திரா, கர்னாடகப் பகுதிகளிலும் பரவலாக இருந்தன 
என்பதைச் சான்றுகள் பகர்கின்றன தமிழகத்தில் வலங்கை , இடங்கைப் 
பிரிவுகளுக்கிடையே இருந்த சச்சரவுகள் சமுதாயத்தின் அமைதியை 
அடிக்கடி குலைத்தன . இச்சச்சரவுகள் பெரும்பாலும் சலுகைகளின் 
அடிப்படையிலேயே எழுந்தன. 


வலங்கை மற்றும் இடங்கைப் பிரிவுகளின் தோற்றம் 
அறிஞர்களால் அய்யமின்றித் தீர்மானிக்க முடியாத ஒரு செய்தியாக 
இருக்கிறது . பல்வேறு அறிஞர்கள் அவர்களின் தோற்றம் பற்றிய பல்வேறு 
கருத்துக்களைக் கூறுகின்றனர் . தொன்றுதொட்டு வாழ்ந்து வந்த 
விவசாயப் பெரும் குடிமக்களுக்கும் வாணிபம் செய்யும் பிரிவினருக்கும் 
இடையே ஏற்பட்ட சலுகை பற்றிய சச்சரவாகும் என்று பல கருத்துத் 
தெரிவித்துள்ளனர் . மேலும் தொழில் சார்ந்த மக்களுக்கிடையே ஏற்பட்ட 
போட்டிதான் இப்பிரிவுகளின் தோற்றத்திற்குக் காரணமென்று கூறுவர் . 
இவர்களுக்கிடையே ஏற்பட்ட சச்சரவுகள் பெரும்பாலும் மிகவும் அற்பமாக 
இருந்தன. அதாவது திருவிழாக்காலங்களில் இன்னிசைக் கருவிகளை 
உபயோகிப்பது , ஆடைகளை உடுத்துவது , அணிகலன்கள் அணிவது , 
காலணிகள் அணிவது மற்றும் பல்லக்கில் ஏறித் தெருக்களில் உலா 
வருவது குறித்தும் , குதிரைகளில் சவாரி செய்வது குறித்தும் பிரச்சினைகள் 
எழுந்தன . ! விஜய நகரப் பேரரசின் காலத்தில் இச்சச்சரவால் பெரும் 
குழப்பம் ஏற்பட்டது . ஆட்சியாளர்கள் அடிக்கடி இப்பிரச்சினைக்குத் தீர்வு 
காண நேரிட்டது . வட ஆற்காடு மாவட்டம் மலயம்பட்டு என்ற இடத்தில் 
கிடைத்த சான்றுகளின்படி இரு பிரிவினர்களுக்கிடையே ஏற்பட்ட 
மோதல்களால் இரண்டு பிரிவிற்கும் மிகுந்த உயிர்ச்சேதங்கள் ஏற்பட்டன 


6. Opcit P.250 
7. Abbe , Dubois , " Hindu manners, Customs and Ceremonies . Vol.I.P.26 


104 


என்று தெரிகிறது . 8 மேலும் கி.பி. 1438-39இல் வலங்கை , இடங்கைப் 
பிரிவினர்களுக்கிடையே ஓர் ஒப்பந்தம் ஏற்பட்டது . அதன்படி 
திருவிழாக்காலங்களில் கலகம் செய்யும் ஒருவர் எப்பிரிவைச் சேர்ந்தவராக 
இருந்தாலும் தயவு தாட்சண்யம் இன்றி அவ்விடத்திலேயே ஈட்டியால் 
கொல்லப்படுவார் என்றும் அவருக்கு எந்தவித ஈமச்சடங்குகளும் 
நடைபெறாது என்று கூறுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் காவிரியின் 
வடகரையில் அமைந்திருந்த இருங்கோல பாண்டி வளநாடு பகுதியில் 
வாழ்ந்த வலங்கை இடங்கைப் பிரிவினர்களின் சமூகப்பழக்க வழக்கங்கள் 
ஒரு ஒப்பந்தத்தின் வாயிலாக கி.பி. 1440-41இல் தீர்வு காணப்பட்டன.1 
இப்பிரிவினர்கள் சமுதாயவரி என்ற ஒருவகை வரியைச் செலுத்தினர் . 
இதற்கு எடுத்துக்காட்டாக இடங்கை வரியை அரசுக்குச் செலுத்தினர் .11 
மேலும் இப்பிரிவினர் அரசியல் குழு என்ற ஒரு அவையை தங்களுக்குள் 
ஏற்படுத்தித் தாங்கள் அரசுக்குச் செலுத்த வேண்டிய வரி பற்றித் 
தீர்மானித்தனர். அதே சமயம் தீர்மானித்த வரிக்குமேல் வசூல் செய்யும் 

வரி வசூலிப்பவர்களும் கடுமையாகத் 
தண்டிக்கப்பட்டனர் . 12 


பிராமணர்களும் , 


வலங்கை இடங்கைப் பிரிவினர் சமூகப் பழக்க வழக்கங்களில் 
மட்டுமல்லாது சமயத்திலும் தங்களது பிரச்சனைகளை வளர்த்துக் 
கொண்டனர் . ஒரே கோயிலில் வழிபாடு நடத்துவதோ அல்லது சமயப் 
பணிக்கு இரு சாரரும் ஒரே மண்டபத்தைப் பயன்படுத்துவதோ 


தவிர்க்கப்பட்டது . 


13 


பெண்கள் நிலை : குறிப்பாக , மகாமண்டலேசுவரராக விளங்கிய குமார 
கம்பணாவின் மனைவி கங்காதேவி மதுரா விஜயம் என்ற ஒரு அரிய 


8. ARE No.185 of 1921 
9. Mahalingam , T.V. “ Administration and Social Life under Vijayanagar " 

P.253 
10. ARE No.253 of 1926 
11. ARE No. 4 of 1906 ; 215 of 1910 
12. ARE NO . 92 of 1918 ; 59 of 1914 
13. Venkataramayya, N. " Vijayanagar third Dynasty ", P.382 

Vijaya - 14 105 


நூலைப் படைத்துள்ளார் . இதுவே விஜய நகர வரலாற்றுக்கு அடிப்படைச் 
சான்றாக அமைந்துள்ளது . விஜய நகரத் தென்னகப் படையெடுப்புப் 
பற்றியும் , ஆட்சி பற்றியும் அறிந்து கொள்ளத் தக்கதோர் சான்றாக 
விளங்குகிறது . மேலும் கொன்னாமா என்ற பெண்மணி விஜய நகர 
அரசவையில் வாசகராக நியமிக்கப்பட்டார் . மேலும் அச்சுதராயர் 
காலத்தில் வடமொழிப் பண்டிதராக விளங்கிய திருமலாம்பாளின் பணி 
போற்றுவதற்குரியது . பெண்கள் இளம் வயது முதலே பாடுவதற்கும் . 
ஆடுவதற்கும் பயிற்றுவிக்கப்பட்டதாக வெளிநாட்டறிஞர் நூனிஸ் 


கூறுகிறார் .14 


விஜய நகரப் பேரரசின் காலத்தில் இரண்டு வகைப் பெண்கள் 
இருந்தனர் . அவர்கள் முறையே குடும்பப் பெண்களும் , பொது மகளிர் 
என்பாரும் ஆவர் . குடும்பப் பெண்கள் சமுதாயத்தில் பெரும் பங்கு 
வகிக்கவில்லை . அவர்கள் தத்தம் குடும்ப நலத்தைப் பேணுவதிலேயே 
கருத்தாக இருந்தனர் . குடும்பப் பெண்கள் இளம் வயதில் தங்களின் 
பெற்றோரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஒழுக்கமுடன் வாழ்ந்தனர் . 
பெண்களுக்குக் கல்வி போதிக்கப்பட்டது . குறிப்பாக அரச குடும்பத்தைச் 
சேர்ந்த பிரபுக்களின் குடும்பப் பெண்களுக்குக் கல்வி போதிக்கப்பட்டது . 
தாய்மொழி மட்டுமின்றி சமஸ்கிருதம் ( வடமொழி ) போன்ற பிற 
மொழிகளும் போதிக்கப்பட்டன . இசையும் , நாட்டியமும் அவர்களின் 
கல்வியில் இடம் பெற்றன . இசைபாடுவதற்கும் , இசைக்கருவிகளை 
மீட்டுவதற்கும் அவர்களுக்குப் பயிற்சி அளிக்கப்பட்டது . இவையாவும் 
பெண்கள் அறிவு வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவோ அல்லது 
சுதந்திரச் சிந்தனை பெற வேண்டும் என்பதற்காகவோ அல்ல . கல்வி 
வாழ்வில் ஒரு அங்கமாகக் கருதப்பட்டது . பொதுவாக பெற்றோர்கள் 
தங்களின் மகள்களைப் பாரமாகவே கருதினர் . அவர்களுக்கு விரைவில் 
மணம் முடிக்க விரும்பினர் . பெண்கள் தங்களின் கணவனைத் 
தேர்ந்தெடுக்கப் பெரும்பாலும் அனுமதிக்கப்பட வில்லை . பெற்றோரே 
தெரிவு செய்தனர் . ஆணும் , பெண்ணும் காதலித்து மணம் புரிவது மிகவும் 
அரிதாக இருந்தது . பலதார மணம் சமூகத்தில் மலிந்து இருந்ததால் 


14. O.S.I.H. P.186 


106 


கருதப்பட்டது . 


காதலும் , அன்பும் அரிதாகக் காணப்பட்டது .15 திருமணத்திற்குப் பிறகு 
பெண்கள் கணவனின் கட்டுப்பாட்டில் முழுவதுமாக அடைபட்டனர் . 
அவளுக்கு எல்லாம் கணவனே என்று மனுதர்மத்தின் அடிப்படைக் 
கொள்கை போதிக்கப்பட்டது . ஆனால் பொதுமகளிர் சமுதாயத்தில் 
தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சமுதாயத்தில் நடைபெறும் எல்லா 
நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டனர் . அப்பொது மகளிரில் இரண்டு 
வகை இருந்தது . முதலாமவர் அரசவையைச் சார்ந்தவராக இருந்தனர் . 
அவர்கள் சமூகத்தில் பங்கு கொண்டு திருவிழா போன்ற விசேஷங்களிலும் 
கலந்து கொண்டனர் . இரண்டாமவர் கோயில்களைச் சார்ந்து வாழ்ந்தனர் . 
இவர்கள் இறைத்தொண்டு செய்வதையே தங்களது புனிதத் தொழிலாகக் 
கருதினர் . இறைவழிபாட்டு நேரத்திலும் , திருவிழாக் காலத்திலும் , 
நடனமாடுதல் , இசை பாடுதல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் . குறிப்பாக 
ஆண்டுதோறும் மகாநவமி விழாவின்போது நடைபெறும் நடனநாட்டிய 
நிகழ்ச்சிகளில் அவர்களின் பங்கு இன்றியமையாத ஒன்றாகக் 

அரசவைப் பெண்கள் அரசனுக்கும் அரசிக்கும் 
பணிப்பெண்களாகச் செயல்பட்டனர் . இவர்கள் அரசியைப் பல்லக்கில் 
இருத்தி திருவிழா போன்ற விசேஷ தினங்களிலும் மற்றும் குறிப்பிட்ட 
தினங்களிலும் வீதியுலா நிகழ்ச்சியை நடத்தினர் . அரசவையில் இருந்தோர் 
பொதுவாக விலை உயர்ந்த பட்டாடை அணிந்து ஆடம்பர வாழ்க்கையை 
மேற்கொண்டிருந்தனர் . காலணி அணியும் வழக்கம் மேன்மக்களிடமே 
காணப்பட்டது . பெண்களும் ஆண்களும் தலைமுடியை நீளமாக 
வளர்ப்பது வழக்கத்திலிருந்தது . 

பெண்களும் ஆண்களும் 
வகைவகையான அணிகலன்களை அணிந்து கொண்டனர் . தங்கக் 
கம்பியால் இரத்தினமோ, மணியோ பதிக்கப்பட்ட வளையல்கள் , உயர்தரக் 
கற்கள் பதிக்கப்பட்ட காது வாளையல்கள் , முத்துப்பதித்தகை வளையல்கள் 
போன்றவற்றை அணிந்தனர் என்றும் சந்தனம் , குங்குமம் , பன்னீர் , 
கற்பூரம் போன்ற வாசனைப் பொருள்களையும் பயன்படுத்தினர் என்றும் 
போர்ச்சுக்கீசிய அறிஞர் பார்போசா கூறுகிறார் . 

விஜயநகர காலத்துப் பொது மகளிர் சிலர் செல்வாக்குடன் 
வாழ்ந்தனர் . எனினும் இவர்களின் வாழ்க்கை தாழ்வான நிலையில் 
15. Venkataramayya, N. " Viajayanagar third Dynasty ", P.382 


107 


மக்களால் 


இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் 
வெறுக்கப்படவில்லை . விலை மகளிர் தொழில் ஒரு சட்டப்பூர்வமான 
தொழிலாகத் திகழ்ந்தது . அவர்கள் சமுதாயத்தில் பெரிதும் 
மதிக்கப்பட்டனர் . அரசர்களும் , பிரபுக்களும் அவர்களைத் தேடிச் 
சென்றனர் . இவர்கள் நகரங்களில் இருந்த அழகிய வீடுகளில் வாழ்ந்தனர் . 
மேலும் அரசரின் அந்தப்புரத்தில் நுழையவும் அரசியலில் அளவளாவவும் 
உரிமை பெற்றிருந்தனர் . 

அக்கால கட்டத்தில் உடன்கட்டை ஏறும் வழக்கம் நடைமுறையில் 
இருந்ததை இத்தாலிய அறிஞர் நிக்கலோ கொண்டி தனது 
பயணக்குறிப்பில் கூறுகிறார் . விஜயநகர அரசர்கள் , பிரபுக்கள் 
இறக்கும்போது அவர்களுடைய மனைவிமார்கள் . காமக்கிழத்திகள் 
மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களுக்குத் தாங்களே தீயிட்டு உயிரை 
மாய்த்துக் கொண்டனர் 16 உடன்கட்டை ஏறாத கைம்பெண்களின் நிலை 
மிகவும் மோசமாக இருந்தது . அவர்கள் தலையை மொட்டையடித்துக் 
கொண்டனர் . மேலும் ஆபரணங்களைக் களைந்து வெள்ளை நிற ஆடை 
அணிந்து கொண்டனர் . உணவுப் பழக்க வழக்கங்களிலும் மாற்றம் 
செய்யப்பட்டது . இவர்களின் நிலை மற்றவர்களை விட மோசமாக 
இருந்தது . பொது இடங்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள 
அனுமதிக்கப்படவில்லை . சமூகத்தை அறியாத , விளக்காத வரலாறு 
உண்மையான முழுமையான வரலாறு ஆகாது . எனவே சமூகம்தான் 
எல்லா செயல்பாட்டிற்கும் மையமாக அமைந்துள்ளது . ஒரு சமூகத்தை 
அதாவது இந்து சமூகமோ அல்லது முகமதிய சமூகமாக இருந்தாலும் 
அவர்களை நன்கு அறிந்து கொண்ட மாத்திரத்தில்தான் தெளிவான 
வரலாறு எழுதமுடியும் . சமூகத்தில் பலவித ஏற்றத்தாழ்வுகள் நிலவி 
வந்தன . அவ்வேற்றத் தாழ்வால் சமூகத்தில் மக்களிடையே 
அமைதியின்மை ஏற்பட வழிவகுத்தது . செய்யும் தொழிலை மையமாகக் 
கொண்டு சாதிகள் ஏற்படலாயின. எனினும் இலக்கியங்கள் தமிழ் மக்களை 
ஐம்பெரும் திணைகளின் கீழ் கொண்டு வந்தன . இவை வாழும் பகுதிகள், 
செய்யும் தொழிலை அடிப்படையாகக் கொண்டிருந்தனவை அன்றி 
சாதிகளை மையமாகக் கொண்டில்லை என்பதை உணரலாம் . ஆனால் 
பின்னாளில் சமூகத்தில் மனுதர்மத்தின் அடிப்படையிலே நான்கு பெரும் 
பிரிவுகள் ஏற்பட்டாலும் அவைகளுக்குள் பல்வேறு பிரிவுகள் இருந்தன . 


16. Basham , A.L. “ The Wonder that was india ", P. 188 


108 


சமயம் 


சமயம் என்பது சமுதாயத்தின் ஒரு அங்கமாக விளங்குகிறது . 
சமயம் இல்லாத ஒரு சமுதாயத்தைப் பார்ப்பது அரிது.எனவே சமயமும் 
சமுதாயமும் ஒன்றோடொன்று கலந்துள்ளன . ஒவ்வொரு 
சமுதாயத்தினரும் தங்களுக்கென்று ஒரு சமயத்தை ஏற்படுத்தி , 
விதிமுறை நெறிகளையும் அமைத்து அவற்றின் வழி வாழத் 
தலைப்பட்டனர் . இந்தியத் திருநாட்டில் பண்டை முதல் பல்வேறு சமயங்கள் 
இருந்ததை நாம் சான்றுகளின் வாயிலாக உணரமுடியும் . எனினும் 
இந்தியத் துணைக் கண்டத்தைப் பொறுத்த வரை இந்து சமயமே 
பெரும்பான்மையான மக்களின் சமயமாகக் கருதப்பட்டது. இருப்பினும் 
சமணம் , புத்தம் , கிருத்தவம் , இசுலாம் போன்ற சமயங்களையும் மக்கள் 
பின்பற்றினர் . நாம் தொன்று தொட்டு இந்திய வரலாற்றை ஆராயும் போது 
எத்தனையோ அரசுகள் ஆட்சி செய்துள்ளன . ஒவ்வொரு அரசும் 
சமயப்பொறையுடைமைக் கொள்கையைப் பின்பற்றினாலும் 
ஒவ்வொன்றும் சமயத்தை அடிப்படையாகக் கொண்டுதான் ஆட்சி 
புரிந்தன . சில அரசுகள் சமயத்தைக் கருப்பொருளாகக் கொண்டே ஆட்சி 
பீடம் ஏறின . தமிழகத்தை ஆண்ட விஜய நகர அரசும் இதற்கு 
விதிவிலக்கல்ல . சமயப்பொறையுடமைத் தத்துவத்தை அடிப்படையாகக் 
கொண்டு ஆட்சி செய்தாலும் அவரவர்களின் சமயத்திற்கே முன்னுரிமை 
கொடுத்து ஆட்சி செய்தனர் . மற்றும் சில அரச மரபுகள் தம் குல 
தெய்வத்திற்கே முன்னுரிமை கொடுத்து வழிபட்டனர் . மேலும் , 
அக்கோயில்களில் இறை வழிபாடு செவ்வனே நடைபெற எல்லா 
அரசுகளும் நிபந்தங்கள் வழங்கின , நிபந்தங்கள் பொன்னாகவும் , 
நிலமாகவும் கிராமங்களாகவும் அளிக்கப்பட்டதை உணர முடிகிறது . விஜய 
நகர முதல் மரபைச் சேர்ந்த ஆட்சியாளர்கள் தங்கள் குலதெய்வமான 
விருபாச்சா தெய்வத்தை வழிபடுபவர்களாக இருந்தனர் . அத்தெய்வத்தின் 
பெயரையே தங்களின் பெயராகவும் சிலர் சூட்டிக் கொண்டனர் . 
என்பதிலிருந்து அவர்கள் சமய ஈடுபாட்டில் மிகுந்த அக்கறை கொண்டு 
இருந்ததை அறிய முடிகிறது . 


109 


தென்னிந்தியாவை ஆட்சி செய்த விஜய நகர அரசு நான்கு பெரும் 
மரபுகளை உள்ளடக்கியதாகும் அவை சங்கம மரபு , சாளுவ மரபு , துளுவ 
மரபு , அரவீடு மரபு ஆகியவைகளாகும் . இந்த நான்கு மரபுகளும் முதல் 
மரபாகிய சங்கம மரபே விஜய நகர ஆட்சி தென்னகத்தில் ஏற்படுவதற்குக் 
காரணமாக அமைந்தது . இந்து சமயத்தின் ஒரு பிரிவான சைவ சமயத்தை 
இவர்கள் பின்பற்றினர் . சாளுவ மரபு , துளுவ மரபு , அரவீடு மரபு என்ற 
மூன்று மரபினரும் இந்து சமயத்தின் மற்றொரு பிரிவான வைணவத்தைப் 
போற்றினர் . முதல் மரபைத் தொடர்ந்து தென்நாடு வரை உள்ளடக்கிய 
விஜயநகர அரசை ஆட்சி செய்த மற்ற மூன்று மரபுகளும் வைணவத்தைத் 
தங்களது கொள்கையாகக் கடைப்பிடித்தாலும் பிற சமயத்தை அவர்கள் 
வெறுக்கவில்லை. மாறாக , சமயப் பொறையுடைமைத் தத்துவத்தை 
மேற்கொண்டு செயல்பட்டதை இலக்கிய நூல்களும் கல்வெட்டு 
ஆவணங்களும் பறைசாற்றுகின்றன. 


முதலாவது மரபைச் சேர்ந்த விருபாச்சா என்ற மன்னனின்வைணவ 
ஈடுபாட்டை விளக்குகின்ற ஒரு சான்றாக பிரபண்ணாமிர்தம் என்றதெலுங்கு 
நூல் விளங்குகிறது . இவரைப் பின் தொடர்ந்த விஜய நகர ஆட்சியாளர்கள் 
வைணவத்தில் மிகுந்த ஈடுபாடு காட்டியதை அவர்களின் சமயக் 
கொள்கையை விளக்குகின்ற கல்வெட்டுகளின் வாயிலாகவும் , சிதம்பரம் 
கோயிலின் கோபுரம் கட்டியதிலிருந்தும் , கிருஷ்ணதேவராயர் திருப்பதி 
கோயிலுக்குப் பன் முறை சென்று வழிபாடு நடத்தி அக்கோயிலுக்கு 
நிபந்தங்கள் வழங்கியதிலிருந்தும் அறிய முடிகிறது . மேலும் முதல் மரபைச் 
சேர்ந்த ஆட்சியாளர்களின் சமய நெறியை அவர்களின் அச்சுச் (seals ) 
சான்றுகளும் , சைவக்கோயில்களுக்கு இறைவழிபாடு மற்றும் திருவிழா 
போன்ற நிகழ்ச்சிகள் தவறாமல் நடைபெற நிபந்தங்கள் வழங்கிய தன்மையும் 
உணர்த்துகின்ற கோயில் நிர்வாகம் செவ்வனே நடைபெறவழங்கிய இனாம் 
கிராமங்கள் , விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள் அவர்களின் 
இறைவழிபாட்டையும் ஆன்மீக உணர்வையும் பிரதிபலிப்பவைகளாக 
அமைந்துள்ளன . இவர்கள் விருபாச்சா என்ற சைவ சமயத் தெய்வத்தைத் 
தங்களது குல தெய்வமாக வழிபட்டனர் . மேலும் இத்தெய்வத்திற்குத் 
தலைநகரில் பிரமாண்மான அளவில் கோயில் எடுத்தனர் . 


1. T.H.Q. Vol XIII . P. 255 


110 


இந்து சமயத்தின் இரு பெரும் பிரிவுகளான சைவம் , வைணவம் 
ஆகியவை பற்றிய செய்திகளைப் பக்தி இலக்கியங்களின் மூலமாகத் 
தெளிவாகத் தெரிந்து கொள்ளலாம் . பக்தி இயக்கக் காலங்களில் தென் 
இந்தியாவில் சைவ மதத்தையும் , சைவத் திருத்தலங்களின் பெருமைகள் 
பற்றியும் பாடிய அறுபத்து மூன்று நாயன்மார்களில் திருநாவுக்கரசர் , 
திருஞானசம்மந்தர், சுந்தரர் என்ற மூன்று நாயன்மார்களின் படைப்பாகிய 
தேவாரம் சைவத் திருத்தலங்கள்தோறும் வழிபாட்டில் பாடப்பட்டது . 
இம்மூவர் பாடிய தேவாரத்தைத் தொகுத்தவர் இராசராச சோழன் 
காலத்தைச் சேர்ந்த நம்பியாண்டார் நம்பி என்பவராவார் . திருவாசகத்தைப் 
பாடிய மாணிக்கவாசகரும் சைவமதத்தின் தத்துவக் கருத்துக்களைச் 
செய்யுள் வடிவிலே படைத்துள்ளார் . இதைப்போல வைணவத் 
திருத்தலங்களைப் பற்றிப்பாடிய ஆழ்வார்களின் தொகுப்பாகிய நாலாயிரத் 
திவ்வியப் பிரபந்தத்தைத் தொகுத்தவர் நாதமுனி என்பவராவார் . 

கி.பி. 6 ஆம் நூற்றாண்டு முதல் இயங்கி வந்த பக்தி இயக்கம் , 
நாயன்மார்கள் , ஆழ்வார்களைத் தொடர்ந்து சங்கரரும் , இராமானுசரும் 
இந்து சமய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தனர் . ஆனால் கி.பி. 
பதிநான்காம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் நிலவிய அரசியல் குழப்ப 
நிலையைச் சந்தர்ப்பமாகப் பயன்படுத்திடில்லி சுல்தான்கள் தம் மதமாகிய 
முகமதியத்தைத் தென்னாட்டில் பரப்பும் பொருட்டும் , தென்னக 
ஆட்சியாளர்களை ஒடுக்கவும் , செல்வச்செழிப்பைக் கவரவும் 
படையெடுப்பை மேற்கொண்டனர் . எனவே டில்லி சுல்தான் 
ஒய்சாளர்களின் மேல் படையெடுத்து வீழ்த்தினான் . மேலும் தெற்கு 
நோக்கிச் செல்லத் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த வேளையில் மதுரையில் 
ஆட்சி செய்த பாண்டியப் பேரரசில் வாரிசுரிமைப் போர் ஏற்பட்டது . எனவே 
மாலிக்காபூர், உதவி செய்யும் பொருட்டு மதுரையை நோக்கிப் 
படையெடுத்துச் செல்லுங்கால் வழியிலிருந்த இந்துக் கோயில்களைத் 
தரைமட்டமாக்கி , விக்ரகங்களைச் சிதைத்தான் . பாண்டியநாடு வரை 
நிகழ்த்திய படையெடுப்பில் வெற்றி பெற்று மதுரையில் பாண்டியர் 
ஆட்சியை இறக்கிவிட்டு முகமதிய ஆட்சியை நிறுவினான் . அங்கு 
ஆட்சியாளர்களாக ஜலால் உதின் என்பவரை நியமித்தான் . மதுரை , டில்லி, 
சுல்தான்களின் ஒரு மாநிலமாக மாறியது . எனவே முகமதியத் தாக்கத்தால் 


111 


சீரழிந்த இந்து , சமயத்தைக் காப்பாற்றும் பொருட்டும் , அழிந்த 
திருத்தலங்களைச் செப்பனிடவும் இந்துக்களின் ஆட்சியாகிய விஜய நகரப் 
பேரரசு தென்னாட்டில் படையெடுப்பு நிகழ்த்த வேண்டிய சூழ்நிலை 
ஏற்பட்டது . மேலும் முகமதிய அட்டூழியங்களால் பாதிக்கப்பட்ட மக்களும் 
அவர்களுக்கெதிராகப் போராடத் தலைப்பட்டனர் . எனவே விஜய நகரை 
ஆட்சி செய்த சங்கம புதல்வர்களும் அவர்களைத் தொடர்ந்து ஆட்சிக்கு 
வந்த குமார கம்பணா போன்றோரும் தென்னாட்டில் பன்முறை 
படையெடுத்து முகமதிய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் . எனவே 
மதுரைக்கு உட்பட்ட தென்னாடு முழுவதும் விஜய நகர ஆதிக்கத்தின் கீழ் 
வந்தது . 


விஜய நகர ஆதிக்கத்தால் , நலிவுற்ற இந்து சமயம் புத்துயிர் 
பெற்றது . ஆலயங்கள் தோறும் திருப்பணி நடைபெற்றது . இந்து மதத்தை 
வளர்க்கவும் அதன் கோட்பாடுகளை மக்கள் நன்கு புரிந்து கொள்ளும் 
பொருட்டும் ஏராளமான இலக்கியங்களும் , நூல்களும் எழுதப்பட்டன . 
விஜய நகர ஆட்சியாளர்களின் இந்து சமய இயக்கத்தை ஆதரித்து 
அவ்வியக்கத்திற்கு உறுதுணையாக நின்றனர் . 


இந்து சமயம் : அத்வைதம் : இந்தியாவின் மிகத் தொன்மையான . 
பெருவாரி மக்களால் ஏற்று கொள்ளப்பட்ட இந்து சமயம் சைவம் என்றும் 
வைணவம் என்றும் இரு பெரும் பிரிவுகளாக வளர்ந்து அவை 
ஒவ்வொன்றிலும் பல்வேறு பிரிவுகள் நடைமுறையில் உருவாயின . சைவ 
சமயத்தில் அத்வைதம் , பாசுபதம் , வீரசைவம் , சித்தாந்த சைவம் என்ற 
நான்கு பிரிவுகள் இருந்தன . அத்வைதம் என்பது சங்கராச்சாரியாரின் 
கொள்கை கோட்டுபாடுகளைப் பின்பற்றி அவர்வழி நடந்தவர்களைக் 
கூறுவர். விஜய நகர ஆட்சிக்காலத்தில் சிரிங்கேரி , காஞ்சிபுரம் என்ற இரு 
இடங்களில் அத்வைத கோட்டுபாடுகளையும் , கொள்கைகளையும் , பரப்பும் 
பொருட்டு மடாலயங்களை நிறுவினர் . மேலும் பஸ்பகிரி , விருபாச்சம் 
போன்ற இடங்களிலும் சிறு மடாலயங்கள் ஏற்படுத்தப்பட்டன . ஆனால் 
இந்த இரண்டும் எப்போது ஏற்படுத்தப்பட்டது என்பது சற்று ஐயப்பாடானது . 
சிரிங்கேரி மடாலயத்தில் அத்வைத கொள்கை முனிவராக இருந்த 
வித்யாரண்ய முனிவர் விஜய நகர ஆட்சி ஏற்படுவதற்குக் காரணமாகவும் 
ஒத்துழைப்பு நல்கியவரும் ஆவார் . எனவே தான் சிரிங்கேரி மடத்திற்கு 


112 


விஜய நகர முதலாம் மரபைச் சேர்ந்த ஐந்து சகோதரர்களும் கி.பி. 
1346 இல் கொடைகொடுத்துள்ளதைக் குறிப்பிடலாம். மேலும் காஞ்சியில் 
செயல்பட்ட மடாயலமும் விஜய நகரத்தின் செல்வாக்கைப் பெற்றுத் 


திகழ்ந்தது . 


போற்றினாலும் 


பதினாறாம் , பதினேழாம் நூற்றாண்டுகளில் இந்தியா முழுவதும் 
அத்வைதக் கொள்கைக்குப் பெரும் ஆதரவு கிடைத்தது . ஆங்காங்கு 
செயல்பட்ட மடாலயங்கள் ஏராளமான சீடர்களைப் பணியில் அமர்த்தி 
அவர்களுக்குப் பயிற்சி அளித்தன. வேதாந்தப் பள்ளியில் பயின்ற பிரபல 
அறிஞர் பெருமக்கள் இந்துசமய அத்வைதக் கொள்கைகளைப் பற்றி 
ஏராளமான நூல்களை வெளியிட்டனர் . விஜய நகர மூன்றாவது மரபில் 
தோன்றிய பேரரசர் கிருஷ்ணதேவராயர் வைணவ சமயத்தைப் 

சைவ சமய இறைவனான விருபாச்சாவிற்குத் 
தலைநகரில் கட்டப்பட்டிருந்த கோயில்களைப் புதுப்பித்தார் . மேலும் 
அவரது முடிசூட்டு விழாவின் போது அங்கு கோபுரமும் மண்டபமும் கட்டப் 
பணித்தார் . அதன் இறைவழிபாட்டிற்காகவும் பிற சிவன் கோயில்களுக்கும் 
நிபந்தங்களை வழங்கியுள்ளார் . 
பாசுபதம் : விஜய நகர ஆட்சிகாலத்தில் அத்வைதத்தைப் போலவே 
பாசுபதமும் வளர்ச்சி பெற்றது . வேத ஆகமத்தில் பற்றுடையவர்கள் 
பாசுபதர்களெனப்பட்டனர் . தென்னாட்டின் பல பகுதிகளிலும் பாசுபத 
மையங்கள் அமைக்கப்பட்டன . இவற்றிற்கு அந்தந்த இடங்களில் 
குருமார்களும் , கொள்கைப்போதகர்களும் இருந்தனர் . விஜய நகர 
ஆட்சியை ஏற்படுத்திய புதல்வர்களான அரிகரரும் , புக்கரும் பாசுபதக் 

தத்துவங்களை மேற்கொண்டவர்களாவர் . 
தென்னகப்படையெடுப்பிற்கும் விஜய நகர ஆட்சி , தென்னாடு வரை 
பரவுவதற்கும் காரணமாக இருந்த முதலாம் புக்கரின் மகனான குமார 
கம்பணாவும் பாசுபதக் கொள்கையை ஏற்றவராவார் . மேலும் அவர் கிரியா 
சக்திக் குருவை தனது குல குருவாகஏற்றுக்கொண்டவர் . ஆனால் 


கொள்கைத் 


2. Mahalingam , T.V. “ Administration and Social Life under Vijayanagar " 

P.306 . 
3. M.E.R. 1925 , Para . 30 


Vijaya - 15 


113 


சங்கமரின் புதல்வர்கள் அனைவரும் 
மேற்கொண்டவர்கள் அல்லர் . 


ஒரே 


குலகுருவை 


வீரசைவம் : சைவ சமயத்தில் மற்றொரு பிரிவான வீரசைவம் விஜய நகர 
அரசின் அனுமதியுடன் நன்கு வளர்த்தது . 

வீரசைவத்தை 
மேற்கொண்டவர்கள் லிங்க வழிபாடு செய்பவர்களாவர் . தெலுங்கு 
நாட்டிலும் கன்னட நாட்டிலும் , தமிழகத்தின் வட பகுதியிலும் இதைப் 
பின்பற்றியவர்கள் ஏராளமானோர் இருந்தனர் . மேலும் மற்ற பிரிவில் 
உள்ள கொள்கைகளை இவர்கள் வெறுத்தனர் ; பிராமணர்களின் 
செயல்பாட்டை வெறுத்தனர் . இவர்கள் விதவைத் திருமணத்தை 
ஆதரித்தனர் . 


சைவசித்தாந்தம் : சைவசமயம் சில கோட்பாடு முறைகளைக் கொண்டது . 
இறைவழிபாட்டிற்கு இரண்டு முறைகள் பின்பற்றப்பட்டன . ஒன்று சடங்கு 
முறை ; மற்றொன்று தியானமுறை . சாதிமுறை வலுவாக இருந்ததால் , 
ஒவ்வொரு சாதியினரும் தங்களுக்கே உரிய முறையில் வழிபட்டனர் . சைவ 
சித்தாந்தத்தில் சடங்கு முறை வழிபாட்டை விட பக்தி முறை வழிபாடே 
மேன்மையானதும் , சிறந்ததுமாகும் . எனவே விஜய நகர காலத்தில் 
இவ்வியக்கம் தென்மாவட்டங்களில் 

எழுச்சியை ஏற்படுத்திப் 
பெரும்பாலானோர் இதில் இணைந்தனர் .. சாதிமுறைச் சடங்குகளுக்கு 
எதிராக சைவ சமயத்தில் ஓர் எழுச்சி ஏற்பட்டது . அவ்வெழுச்சியைத்தான் 
சைவ சித்தாந்தம் என்றனர் . இவ்வியக்கத்திற்கு முன்னோடியாக 
இருந்தவர் மெய்க்கண்ட தேவர் என்பவராவார் . இவர் படைத்த 
சிவஞானபோதம் என்ற நூல் சமயக் கொள்கை வழிமுறைகள் , 
கோட்பாடுகளைக் கொண்டதாகும் . சைவ சமயக் கோட்பாடுகளை மக்கள் 
அனைவரும் பின்பற்றக் காரணமான வழிமுறைகளை இவர் 
மேற்கொண்டனார் . 


4. I.H.Q.Vol.XIII . P. 256 
5. Mahalingam , T.V. " Administration and Social Life under Vijayanagar" 

P.308 


114 


வைணவம் : இந்து சமயத்தின் மற்றொரு பிரிவாக வைணவம் திகழ்ந்தது . 
விஜய நகர காலத்தில் குறிப்பாக முதல் மரபிற்குப்பின் ஆட்சிக்கு வந்த 
மூன்று மரபுகளும் வைணவக் கருத்துக்களை ஏற்றுக் கொண்டு அதன் 
வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பை நல்கின . இப்பிரிவின் வித்தகராக இருந்த 
இராமானுசர் காலத்தில்தான் வைணவப் போதகர்களும் , தத்துவ 
ஞானிகளும் இதன் வளர்ச்சிக்குப் பெரும் பங்காற்றினர் . ஆகவேதான் இது 
மேன்மேலும் வளர்ச்சி பெற்றது . ஆனால் இந்தப் பிரிவை நிறுவிய சில 
ஆண்டுகளில் கொள்கைகளில் சில மாற்றங்களும் மதக் கருத்துக்களைப் 
பயிற்றுவிப்பதில் மாறுபாடுகளும் தேவை என்பதை உணர்ந்து அதைப் 
பின்பற்றியவர்கள் இப்பிரிவின் ஸ்தாபகருக்கு வேண்டுகோள் விடுத்தனர் 
ஆனால் . இராமானுசர் அதற்கு அனுமதியளிக்க மறுத்து விட்டார் . எனவே 
இராமானுசர் இறந்த பிறகு இரண்டு வைணவப் பிரிவுகள் வளர்ந்தன . ஒரு 
பிரிவு வடகலையென்றும் , மற்றொன்று தென்கலையென்றும் செயல்படத் 
துவங்கின . வடகலையைச் சேர்ந்தவர்கள் வேதத்தை ஆதரித்து 
வடமொழியைப் போற்றி வந்தனர் . ஆனால் தென்கலையைச் 
சேர்ந்தவர்கள் தமிழை ஆதரித்து நாலாயிரத் திவ்வியப் பிரபந்தத்தை 
போற்றினர் . இந்த இரு பிரிவினர்களுக்குக்கிடையே கருத்து வேறுபாடு 
ஏற்பட்டு அதனால் சச்சரவுகளும் பிரச்சினைகளும் நிகழ்ந்துள்ளன. 
எனவே , பக்தி இயக்கத்தின் மூலமாக வைணவத்தைக் காத்தனர் . 


இராமானுசரைப் பின்பற்றிய வைணவர்களில் வடகலை . 
தென்கலை என்ற பிரிவினை ஏற்பட்டது . முக்கிய வேற்றுமைகளை 
இறைவனிடம் சரணமடைவதற்கு உரிய வழிபற்றியதாகும் . வடகலைக் 
கருத்து அடியார்கள் முனைந்து ஈசன் அருளைப்பெற வேண்டுமென்பது ; 
தென்கலையார் ஈசனை அடைக்கலமென்று அடைந்த அடியார்களை 
நல்வழிகாட்டி முக்தி பெறச் செய்வது இறைவன் கடமையென்று 
கருதுகின்றனர் . தென்கலை வகுப்பினர் பெரும்பாலும் தமிழைத் 
தழுவினர் . வடகலையார் வடமொழியைப் பின்பற்றினர் . வைணவத்தின் 
இரு பிரிவுகளான வடகலை , தென்கலைப் பிரிவு இயக்கங்கள் 
ஒன்றோடொன்று கருத்து வேறுபாடு கொண்டு தமிழகத்தில் பரவின . 
பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராகக் கருதப்படும் வேதாந்த 


6. பின்ளை , கே.கே. 


தென்னிந்திய வரலாறு 


தொத்தி , II . ப .64 . 


115 


தேசிகரால் வடகலை வைணவம் பரப்பப்பட்டது . பதினான்காம் 
நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த மணவாள மாமுனி என்பவர் 
தென்கலை வைணவத்தைப் பரப்பினார் . இவ்விரு பிரிவினர்களுக்குள் 
முக்கிய வேறுபாடாகக் கருதக்கூடியவை வடமொழி வேதங்களை 
முக்திநெறிக்கு வழியாகக் கொண்டவர்கள் வடகலை வைணவர்கள் . 
இவர்கள் சாதி வேற்றுமையில் தீவிரம் கொண்டு வர்ணாசிரம தருமத்தை 
வற்புறுத்தினார்கள் . ஆனால் தென்கலை வைணவர்கள் ஆழ்வார்களின் 
படைப்பாகிய நாலாயிர திவ்வியப் பிரபந்தத்தை முக்தி நெறிக்கு 
அடிப்படையாகக் கொண்டவர்கள் . இவர்கள் சாதி வேற்றுமையில் கவனம் 
செலுத்தாது உண்மையான பக்தியுடைய எக்குலத்தவரும் திருமாலின் 
திருவடியை அடைய முடியும் என்ற தத்துவத்தை அடிப்படிடையாகக் 
கொண்டவர்கள் . இப்பிரிவினரில் வடகலையார் பாதம் இல்லாத 
திருநாமத்தையும் தென்கலையார் பாதமுள்ள திருநாமத்தையும் 
நெற்றியிலே அணியலாயினர் . எனினும் விஜய நகர அரசர்கள் 
வேற்றுமையின்றிச் செயல்பட்டதை இந்நூலில் ஆங்காங்கு காணலாம் .” 


விஜய நகர ஆட்சியின் கீழ் வைணவ சமயத்தின் நிலையை 
ஆராயும் போது சைவ சமயத்தை விட வைணவமே சிறந்து விளங்கியது . 
அதற்குக் காரணம் விஜய நகரப் பேரரசை ஆண்ட நான்கு மரபுகளில் 
முதல் மரபுக்காரர்கள் மட்டும்தான் சைவ சமயத்தைச் சார்ந்தவர்களாகவும் 
அதனை ஆதரித்தும் , போற்றியும் , வந்தனர் . ஆனால் பின்பு ஆட்சிக்கு 
வந்த மூன்று மரபுகளும் வைணவத்தை ஆதரித்து வந்தனர் . இதற்கு 
எடுத்துக்காட்டாக அவர்கள் வைணவத் தலங்களுக்கு வழங்கிய 
நிபந்தங்களைக் கூறலாம் . மேலும் கோயில் நிர்வாகத்தில் சிறப்பான 
மாற்றங்களைக் கொண்டு வந்து அதற்குப் பொலிவூட்டிய குமார 
கம்பணாவின் ஆட்சியின் போது கோயில் நிர்வாகத்தில் அமைச்சராக 
இருந்த மகாபிரதானா என்பவர் வட ஆற்காடு மாவட்டம் போளூர் 
தாலுக்காவில் உள்ள ஓலக்கம்பட்டு என்ற கிராமத்தை வைணவ 
ஆச்சாரியார் நல்லன் சக்கரவர்த்திக்கு இனாமாகக் கொடுத்து வைணவ 


7. Mahalingam , T.V. " Administration and Social Life under 

Vijayanagar ” P.P. 310-312 


116 


மத வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்ததை அறியலாம் . மேலும் 
முகமதியப் படையெடுப்பால் சீரழிந்த இடங்களைச் செப்பனிட கம்பணா 
வழி செய்தார் . குறிப்பாக சீரங்கம் ரெங்கநாதர் சிலையை மீண்டும் 
அக்கோயிலிலே அமர்த்தி திருப்பணி செய்ததையும் அறியலாம் . கிருஷ்ண 
தேவராயர் பக்தி இயக்கத்திற்குக் காரணமாக இருந்த வல்லபாச்சாரியாரை 
அரசவைக்கு அழைத்துக் கௌவரப்படுத்தினர் . மேலும் கிருஷ்ண 
தேவராயருக்குப்பின் வந்தோரும் வைணவத்தை ஆதரித்ததால் 
பதினாறாம் 

நூற்றாண்டில் அது மறுமலர்ச்சியடைந்தது . 
கிருஷ்ணதேவராயர் திருப்பதி கோயிலுக்கு பலமுறை சென்று வழிபட்டதன் 
மூலம் அவரின் வைணவ ஈடுபாட்டை அறிந்து கொள்ளலாம் . 


கிருஷ்ணதேவாராயரைப் பின் தொடர்ந்தவர்களில் குறிப்பாக 
அச்சுதராயரும் , இராமராயரும் சிறந்த வைணவத்தலமான சிதம்பரத்தில் 
கோவிந்தராச சாமியின் உருவச்சிலையை மீண்டும் அமர்த்தி திருப்பணி 
செய்ததாகச் செய்திகள் கூறுகின்றன . கி.பி. 1556.இல் இராமராயரது 
வேண்டுகோளுக்கு இணங்கி பின்பு ஆட்சிக்கு வந்த சதாசிவராயர் 
ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள இராமானுசர் கோயிலுக்கும் அதனைச் சார்ந்த 
மற்ற கோயிலுக்கும் நிபந்தங்கள் வழங்கியுள்ளார் . மேலும் அதன் வழிபாடு 
செவ்வனே நடைபெறவும் , நிர்வாகம் ஒழுங்காகச் செயல்படவும் 
முப்பத்தொரு கிராமங்களைக் கொடையாக வழங்கியுள்ளார் . பேரரசின்கீழ் 
ஆட்சி செய்த சிற்றரசர்கள் பெரும்பாலோர் வைணவராயிருந்தனர் . 
அவர்களும் பேரரசர்கள் போலவே பரந்த மனப்பான்மையுடன் 
செயல்பட்டனர் . ஆயினும் ஆங்காங்கு மக்களிடையே அதிலும் குறிப்பாக 
மதப்போதகர்களிடையே வைணவ , சைவப் போட்டி மும்முரமாக நடந்தது . 
கிருஷ்ண தேவராயர் , அச்சுதராயர் போன்றோர் சோழ மண்டலத்தில் கி.பி. 
1517-48 இல் சைவ , வைணவத் திருத்தலங்கள் அரசுக்குச் செலுத்த 
வேண்டிய ஏறத்தாழ பத்தாயிரம் பொன் வருவாயைத் தள்ளுபடி செய்தனர் . 
மேலும் கிருஷ்ணதேவராயர் பேரரசின் வடக்குப்பகுதியில் நடைபெற்ற 
படையெடுப்புகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு தெற்குப் பகுதியில் 
சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது திருவண்ணாமலைச் சிவன் 


8. ARE No. 194 of 1939-40 
9. பிள்ளை, கே.கே. தென்னிந்திய வரலாறு 


தொகுதி , 


, U.63 . 


117 


வட 


கோயிலில் சில கட்டடங்களைக் கட்டினார் . மேலும் புகழ் பெற்ற 
வைணவத்தலமான திருப்பதி வெங்கடேசப் பெருமாள் கோயிலுக்கு 
முப்பதாயிரம் தங்கக் கட்டிகளையும் மூன்று கழுத்து 
அணிகலன்களையும் முத்து ரெத்தினங்களால் ஆன ஒரு சோடி தங்க 
வளையல்களையும் அன்பளிப்பாகக் கொடுத்தார்.10 

அக்கோயில்களில் 
கிருஷ்ண தேவராயர் தன் துணைவியார்களுடன் இருக்கும் ஒரு செப்புத் 
திருமேனியை இன்றளவும் காணலாம் . 


சமணம் : விஜய நகரப் பேரரசில் ஆட்சியாளர்கள் சமண மதத்திற்கு 
ஆதரவு நல்கினர் . மேலும் அதன் வளர்ச்சிக்கும் உதவியாக இருந்தனர் . 
சமணர்களைப் பயன்படுத்திக் கொள்ளும் பொருட்டு அரச பணியில் 
ஆங்காங்கு அமர்த்தினார் . விஜயநகரப் பேரரசில் வடக்குப் பகுதியிலும் , 
மேற்குப் பகுதிகளிலும் , சமணம் செல்வாக்குடன் விளங்கியது . முதலாம் 
புக்கரது ஆட்சியின் போது கி.பி. 1368 இல் சமணர்களுக்கும் . 
வைணவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பூசல்களும் 
பிரச்சினைகளும் ஏற்பட்டன . இதனால் பேரரசில் குழப்பமும் 
அமைதியின்மையும் ஏற்பட்டது . எனவே புக்கர் இரு சமயத்தைச் சேர்ந்த 
தலைவர்களையும் வரவழைத்து , அவர்களுடைய பூசல்களைத் தீர்த்தார். 
மேலும் இரு பிரிவினரும் பிரச்சினைகளின்றி ஒற்றுமையுடன் செயல்பட 
வேண்டும் என்றுவலியுறுத்திச் சமரசம் செய்து வைத்தார் . இச்செயல்தென் 
இந்திய சமய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகக் 
கருதப்படுகிறது . சமய ஒற்றுமைக்காகவும் , அரசியலிலே சமணர்களைப் 
பயன்படுத்திக் கொள்ளும் பொருட்டும் உள்ளாட்சி அமைப்பில் நாடு என்று 
இருந்த பிரிவில் அவர்களைப் பணியில் அமர்த்தினார் . அவ்வாறு 
பதினெட்டு நாடுகளில் வைணவர்களுடன் 

சமணர்களையும் 
ஒற்றுமையுடன் பணிபுரிய அமர்த்தினார் . சமணசமதத்திற்கு ஏற்படும் 
பிரச்சினைகள் தொந்தரவுகளை வைணவர்களே தீர்த்து வைக்க வேண்டும் 
என்று பேரரசின் பல பாகங்களிலும் இந்நிகழ்ச்சியைக் கல்வெட்டில் 
வடித்தார். சூரியன் , சந்திரன் இருக்கும் வரை வைணவர்களும் அவர்களின் 
கோட்டுபாடுகளும் சமணர்களுக்கும் , சமணமதக் கோட்பாடுகளுக்கும் எந்த 


10.ARE No.53 , 54 , 55 , of 1889 . 


118 


வித இன்னல்களும் வராமல் பாதுகாக்க ஆணையிட்டார் . விஜய நகர 
அரசில் சமணர்களின் வீடுகளுக்கு வரிகள் விதிக்கப்பட்டு வசூல் 
செய்யப்பட்டன . மேலும் இருபது ஊழியர்களைச் சமணர்களின் 
கோயிலான பெல்கோலாவின் பாதுகாப்பிற்காக அமர்த்தினார் . 

சமணர்களின் அழிந்த பாழடைந்த கோயில்கள் அரசின் 
செலவிலேயே திருப்பணி செய்யப்பட்டன . இரண்டாம் அரிகரனின் 
ஆட்சியில் இருகப்பதன்னாதா என்ற சமணரை அமைச்சராக 
அமர்த்தினார் . மேலும் தலைநகர் விஜய நகரில் சமணர்களுக்கு ஒரு 
கோயிலும் கட்டப்பட்டது . இரண்டாம் அரிகரரின் கல்வெட்டுகள் 
காஞ்சிபுரத்திற்கு அருகில் சமணர் காலனி ஒன்று 

காலனி ஒன்று இருந்தது 
என்றும் , அங்கே இருந்த சமணக்கோயிலுக்கு முன்னால் ஒரு 
மண்டபத்தையும் கட்டினார் என்றும் அவரது சமயப் பொறையுடைமைக் 
கொள்கையை எடுத்துரைக்கிறது. 

கி.பி .1377 இல் ஆட்சிக்கு வந்த 
இரண்டாம் தேவராயர் விஜயநகரில் சமணர்களுக்குக் கற்கோயில் 
ஒன்றைக் கட்டிக் கொடுத்தார் . 

தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்களும் 
குறிப்பாக மூன்றாவது மரபாகிய துளுவ மரபைச் சேர்ந்த புகழ் பெற்ற 
பேரரசனாக விளங்கிய கிருஷ்ண தேவராயரும் அவருக்குப் பின் 
வந்தோரும் சமண மதத்திற்கு அரணாக இருந்தனர் .13 மேலும் விஜய 
நகர ஆட்சியாளர்கள் சமண மதத்தைத் தழுவவில்லை என்றாலும் சமண 
மதத்தை ஆதரித்தனர் . புத்த சமயத்தைப் பொறுத்தவரை விஜய நகரப் 
பேரரசில் பின்னடைவு பெற்றது என்றே குறிப்பிடலாம் .14 புத்த சமயக் 
கருத்துக்களையும் அதன் வளர்ச்சியைப் பற்றியும் வெகுவாகத் தெரிந்து 
கொள்ளக் கல்வெட்டுகளும் ஆவணங்களும் அப்போதைய காலகட்டத்தில் 
குறைவாகவே தென்படுகின்றன. குறிப்பாக கும்பகோணம் கல்வெட்டுச் 
சான்று , திருவிளாந்துறை என்ற இடத்தில் ஒரு புத்தர் கோயில் இருந்ததைக் 
குறிப்பிடுகிறது . அக்கிராமத்து நிலங்களின் சாகுபடிக்குத் தேவையான 
தண்ணீரைக் கொண்டு வர வாய்க்கால்கள் தேவைப்பட்டன . ஆகவே 
திருமலைராசபுரம் என்ற கிராமத்து மக்கள் தங்களது நிலங்களை அதற்காக 


12 


11. ARE No. 42 of 1890 . 
12. S.I.I. Vol . | P. 82 
13. ARE No. 528 of 1928-29 . 
14.1.H.Q. Vol . XIII P. 259 . 


119 


விட்டுக் கொடுத்து அதற்கு ஈடான நிலங்களைப் பெற்றனர் என்று 
கூறுகிறது . 


15 


கிருத்தவம் : போர்ச்சுக்கீசியர்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகுதான் 
கிருத்தவம் தென் இந்தியாவில் பரவிற்று . செசூட் பாதிரியார் இந்தியாவிற்கு 
வந்ததும் அவர்களது முக்கிய நோக்கமாக இருந்தது என்னவென்றால் , 
கிருத்துவ மதத்தை இந்தியாவில் பரப்புவது , மேலும் மற்ற மதத்தாரை 
கிருத்தவ மதத்திற்கு மதமாற்றம் செய்வது போன்றவைகளாகும் . ஆனால் 
இதில் முழு வெற்றி கிட்டவில்லையாயினும் ஓரளவே செய்ய முடிந்தது . கி.பி. 
1533இல் பரவர்கள் என்ற முத்துக் குளிக்கும் தொழிலை மேற்கொண்ட 
இனத்தவரிடமிருந்து , தென்னகத்தில் ஆதிக்கம் செலுத்திய முகமதியர்கள் , 
துறைமுகத்தின் ஏகபோக உரிமையைக் கேட்டனர் . எனவே பரவர்கள் 
போர்ச்சுக்கீசியக் குழுவினரைச் சந்தித்து முகமதிய இடையூரிலிருந்து 
தங்களைக் காக்க வேண்டினர் . தக்க தருணம் பார்த்திருந்த கிருத்தவப் 
பாதிரிமார்கள் உதவி செய்ய ஒப்புதல் அளித்தனர் . அதற்கு மாறாக . 
கிருத்தவமதத்தைத் தழுவ நிர்பந்திக்கப்பட்டனர் . எனவே , அவர்கள் 
மதுரையில் நிரந்தரமாகத் தங்கியபின்னர் ஏறத்தாழ இருபதாயிரம்பரவர்கள் 
கிருத்தவ மதத்தைத் தழுவினர் . 

விஜய நகரப் பேரரசில் கிருத்தவமதம் ஆட்சியாளர்களின் 
ஆர்வத்தைக் கவர்ந்தது . ஆட்சியாளர் இரண்டாம் வெங்கடா என்பவர் 
கிருத்துவப் பாதிரிமார்களை வரவழைத்து அவர்களின் தத்துவக் 
கோட்பாடுகளைக் கேட்டு அவர்களைப் பாராட்டினர். மேலும் , கிருத்துவப் 
பாதிரிமார்களையும் இந்து சமயத்தலைவர்களையும் வரவழைத்து 
இருவர்களின் பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டார். 
கிருத்தவர்கள் தங்கள் மதத்தைப் பரப்புவதற்கு ஆதரவு அளித்து சந்திரகிரி. 
வேலூர் போன்ற இடங்களில்கிருத்துவ ஆலயங்கள் அமைத்து அதன்மூலம் 
கிருத்துவ மதத்தையும் கோட்பாடுகளையும் பரப்புவதற்கு ஆதரவளித்தார் 
இதன் மூலம் விஜய நகர அரசு சமய சகிப்புத்தன்மையை ஆதரித்தவர்கள் 
என்பதை உணரலாம் . 


16 


15. ARE No. 292 of 1929 . 
16. Mahalingam , T.V. " Administration and Social Life under Vijayanagar 

P.318 . 


120 


முகமதியம் : தென் இந்தியாவின் அரசியல் பல்வேறு சிறு சிறு அரசுகளால் 
நிர்வகிக்கப்பட்டது . இந்து சமயத்தை பல்வேறு ஆட்சியாளர்களின் 
ஒற்றுமையின்மையாலும் தென் இந்தியாவின் செல்வத்தைக் 
கவரவேண்டும் என்ற எண்ண எழுச்சியாலும் , முகமதியத்தைப் பரப்ப 
வேண்டும் என்ற நோக்கத்தாலும் முகமதியர்கள் தென்னாட்டின் மீது கி.பி. 
பதினான்காம் நூற்றாண்டின் 

முற்பகுதியில் படையெடுப்பை 
மேற்கொண்டனர் . அலாவுதின் கில்ஜியும் , மாலிக்காபூரும் பலமுறை 
படையெடுத்து இந்து சமயத்தைச் சீரழித்தனர். கி.பி. 1327 இல் முகமதுபின் 
துக்ளக் ஒய்சாளர்களின் மீது படையெடுத்து இந்து அரசர்களான 
அவர்களைத் தோற்கடித்தார். மேலும் தெற்கு நோக்கிச் செல்லத்திட்டம் 
தீட்டிக் கொண்டிருந்த வேளையில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த 
பாண்டியப் பேரரசில் வாரிசுரிமைப் போர் ஏற்பட்டது . எனவே சுந்தர 
பாண்டியனுக்கும் , வீரபாண்டியனுக்கும் ஏற்பட்ட வாரிசுரிமைப் போரைச் 
சந்தர்ப்பமாகப் பயன்படுத்தி முகமதியப்படை சுந்தரபாண்டியனுக்கு 
உதவுவதாகச் சூழ்ச்சி செய்து தெற்கு நோக்கி முன்னேறியது . 
செல்லுங்கால் முகமதிய வெறியாளர்கள் கண்ணில் தென்பட்ட இந்துக் 
கோயில்களைத் தரைமட்டமாக்கி இந்துக்கள் வழிபட்ட விக்கிரகங்களைச் 
சிதைத்துச் சின்னபின்னமாக்கினர் . இந்துக் கோயில்களில் இருந்த 
ஏராளமான பொன் , பொருள் , மணிகளைக் கொள்ளையடித்தனர் . மேலும் 
இந்து மக்களைத் துன்புறுத்தி மதமாற்றம் செய்ய வற்புறுத்தினர் . 
இப்படையெடுப்பில் பெரிதும் பாதிக்கப்பட்ட சீரங்கம் ரெங்கநாதர் கோயில் 
பின்னாளில் விஜய நகரஆட்சியிலே தான் திருப்பணி கண்டது . மதுரை 
வரை சென்ற முகமதியப்படை அங்கு முகமதிய ஆட்சியாளர்களை 
அமர்த்தியது . மதுரைப் பாண்டிய நாடு முகமதியர்களின் ஆட்சியில் ஒரு 
மாநிலமாக மாறியது . 


விஜய 


இவ்வாறு தென்னாட்டு அரசியலில் நுழைந்து , முகமதியர்கள் 

நகர ஆட்சியாளர்களிடம் சுமூக உறவை ஏற்படுத்திக் கொண்டனர் . 
3.பி. 1426 இல் விஜய நகரப் பேரரசனாக இருந்த இரண்டாம் தேவராயர் 
முகமதியர்களுக்கு ஆதரவு அளித்தார் . மேலும் அவரைத் தொடர்ந்து 
ஆட்சியாளர்களும் முகமதியத்திற்கு ஆதரவு நல்கினர் . 


Vijaya - 16 


121 


பேரரசின் பாதுகாப்பைக் காக்கும் பொருட்டு இராணுவத்தில் சில 
மாற்றங்களைக் கொண்டு வந்தார் . இராணுவத்தில் திறமை வாய்ந்த போர் 
நுணுக்கங்கள் தெரிந்த முகமதியர்களை விஜய நகர இராணுவத்தில் 
சேர்த்தார் . அவர்களுக்கு ஊதியமாக சாகிர் கொடுத்தார் . தலைநகரில் 
அவர்கள் சுதந்திரமாக வழிபாடு நடத்துவதற்கு மசூதி கட்டிக்கொடுத்தார் . 
முகமதியர்கள் சுதந்திரமாகத் தங்களின் மதச்சடங்குகள் செய்யத் தடையாக 
இருப்பவர்களைத் தண்டித்தார் . மேலும் தேவராயர் முகமதியர்களின் வேத 
நூலாகிய குரானைத் தன் ஆசனத்திற்கு முன்பாக வைக்கப்பணித்தார் . 
கிருஷ்ண தேவராயர் ஆட்சிக்காலத்திலும் முகமதியர்கள் ஏராளமானோர் 
படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் . மேலும் முகமதியர்கள் 
ஏராளமானோர் பல்வேறு அரசுப்பணியிலும் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் . 
இந்துக்களும் முகமதியர்களுக்கு ஆதரவு நல்கினர் . கி.பி. 1537 இல் 
இந்துக்கள் முகமதியர்களுக்கு ஒரு மசூதியைக் கட்டிக் கொடுத்தனர் . 


விஜய நகர கால சமூகத்தில் பல்வேறு சமயங்களும் இடம் 
பெற்றிருந்தன . ஒவ்வொரு சமூகமும் தங்களுக்கென்று ஒரு சமயத்தை 
ஏற்படுத்திக் கொண்டன . இந்து , சமணம் , புத்தம் , கிருத்தவம் , இசுலாம் 
போன்ற சமயங்களைப் பின்பற்றினர் . சமயத்தைக் கருப்பொருளாகக் 
கொண்டே சில அரசுகள் ஆட்சி செய்தன . விஜய நகர அரசும் சமயத்தை 
அடிப்படையாகக் கொண்டே ஆட்சி பீடமேறியது . விஜய நகர முதல் 
மரபாகிய சங்கம மரபு இந்து சமயத்தின் ஒரு பிரிவான சைவ சமயத்தைப் 
பின்பற்றினாலும் மற்ற மூன்று மரபுகளும் வைணவத்தைச் சேர்ந்தவை 
என்பது குறிப்பிடத்தக்கது . பல்வேறு சமயங்கள் மக்களிடையே 
நிலவியதால் அவர்களுக்குள் சமயப் பூசல்கள் நிகழ்ந்தன . இச்சமயப் 
பூசல்கள் மக்களின் அமைதியின்மைக்கு வழிவகுத்தன . அதனால் 
ஆட்சியாளர்கள் அவற்றைக் களைய சில கோயில் ஊழியர்களைப் பதவி 
நீக்கம் செய்து அமைதி ஏற்படச் செய்தனர் . கிருத்தவம் தமிழ்ச் சமூகத்தில் 
குறிப்பிடத்தக்க மாற்றம் செய்யாவிடினும் முகமதியம் தமிழ்ச் 
சமுதாயத்தைப் பாதித்தது எனலாம் . அதனால்தான் விஜய நகர ஆட்சி 
தென்னாட்டில் ஏற்படக் காரணமாயிற்று . 


17.Mahalingam , T.V. “ Administration and Social Life under Vijayanagar " 

P.319. 


122 


8 


பொருளாதாரம் 


ஒரு நாட்டின் பொருளாதார நிலை அந்நாட்டின் இயற்கை 
வளங்களைப் பொருத்தே அமைந்திருக்கிறது . பொருளாதாரமே மக்களின் 
வாழ்க்கைத் தரத்தை அளவீடு செய்யும் அளவுகோலாக அமைந்துள்ளது . 
இயற்கையாக அமைந்துள்ள வளங்களின் அடிப்படையில் , மக்களின் 
பல்வேறு தொழில் நுட்ப யுக்திகளால் வெளிப்படும் தொழிற்கூடங்கள் 
அவர்களின் தொழில்களாக அமைந்துள்ளன. தொழில் நுட்பத்தாலும் 
மக்களின் ஈடுபாட்டாலும் வெளிப்படும் படைப்புகள் , அவற்றின் 
உபயோகம் , அதனால் கிட்டும் பொருளாதாரச் செலவாணி மக்களின் 
வாழ்வியல் நிலையை மேம்படுத்தும் கருவிகளாக அமைந்துள்ளன . 
மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் நிலைகளுக்கேற்ப தொழில்களை 
அமைத்துக்கொள்வது இன்றியமை யாமையாகும் . மக்கள் 
வாழ்விடங்களுக்கு ஏற்பவும் ஆங்காங்கு கிடைக்கும் இயற்கை 
வளங்களுக்கு ஏற்பவும் வெவ்வேறு தொழில்களில் ஈடுபட்டனர் . 
பொருளாதார மேம்பாட்டிற்கு இயற்கைச் சூழ்நிலை ஒரு காரணமாக 
இருந்தாலும் தொழில் நுட்ப ஈடுபாட்டினால் தான் பொருளாதாரம் வளம் 
பெறுகிறது . கி.பி. பதிநான்காம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவை ஆட்சி 
செய்த விஜய நகரப் பேரரசு பொருளாதார நிலையில் செல்வச் 
செழிப்படைந்திருந்தது . அம்மக்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களிலும் 
சுரங்க உலோகத் தொழில்களிலும் ஈடுபட்டனர் . மேலும் மக்களின் 
கலாச்சாரத்தை மேம்படுத்தும் கருவிகளாக அமைந்துள்ள ஆடை 
அணிகலன் தொழில்களிலும் , வீட்டு உபயோக கைவினைத் 
தொழில்களிலும் ஈடுபட்டனர் . 


மக்களின் அன்றாடத் தேவையைப் பூர்த்தி செய்ய வணிகத் 
தொழில்களும் சந்தைகளும் ஏற்பட்டன . வணிகர்கள் . உற்பத்தி செய்த 
பொருள்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வணிகக் குழுக்களை 
அமைத்துக் கொண்டனர் . பொருளாதாரத்தை வளப்படுத்த உற்பத்திப் 


123 


பொருள்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வெளிநாட்டு வணிகக் 
குழுவின் மூலமாக அன்னியச் செலவாணியை இரட்டிப்பாக்கினர் . ஒரு 
புறம் தொழில் வளர்ச்சியால் பொருளாதாரமும் மற்றொருபுறம் அண்டை 
நாட்டு மக்களின் கலாச்சாரத்திலும் நட்பை வளர்த்துக் கொண்டனர் . பிற 
நாடுகளுடன் ஏற்பட்ட சுமூக உறவு முறையால் பொருளாதாரப் 
பரிமாற்றமும் தொழில்களின் வளர்ச்சிக்கு வரப்பிரசாதமாக 
அமைந்திருந்தது . அந்தத் தொழில்கள் பற்றியும் ஈண்டு காண்போம் . 


துங்கபத்திரையின் தென்கரையில் அமைந்திருந்த விஜய 
நகரத்தில் குன்றுகளும் , பாறைகளும் அதிகம் . அகன்ற நகரைப் 
பாதுகாக்க மதில் சுவர்கள் இருந்தன . இந்த மாபெரும் நகரில் பளிங்கு 
கற்களால் கட்டப்பட்ட கால்வாய்கள் எங்கும் பரந்தோடி செந்நெல்லும் 
கரும்பும் செறிந்த புலங்களையும் பூங்கா வனங்களையும் 
செழித்தோங்கச் செய்தனவென்று அப்போதைய பொருளாதார 
நிலைபற்றிய செய்திகள் காணக் கிடைக்கின்றன . பூவைசியர்கள் கைத் 
தொழிலாளிகளின் வீடுகள் ஆங்காங்கு இருந்தன . வர்த்தகர் , செல்வ 
சீமான்களின் மாளிகைகள் மலிந்து விளங்கின . இடையிடையே சிற்ப 
நுணுக்கம் வாய்ந்த கோயில்களும் , கோபுரங்களும் செல்வச் செழிப்பை 
எடுத்துரைக்கும் உருவங்களாகக் காட்சியளித்தன . 


விஜய நகர பேரரசில் வேளாண்மை முக்கிய தொழிலாக இருந்தது 
என்றாலும் மக்களின் தேவைக்கேற்ப மற்றைய தொழில்களும் 
கிராமங்களிலும் பட்டணங்களிலும் நடைபெற்றன . 


மக்களின் தேவைகளைப் பூர்த்தி செய்யுமளவுக்கு தொழில் வளம் 
பெற்றிருந்தது எனினும் அரசாங்கத்தின் பாதுகாப்பிற்காகப் போருக்குத் 
தேவைப்படும் உயர்சாதிக் குதிரைகளும் , யானைகளும் 
வெளிநாட்டிலிருந்து வாங்கப்பட்டன. மண்ணின் தரத்திற்கேற்ப விவசாயத் 
தொழிலை மேற்கொண்டனர் . அன்றாட வாழ்க்கையின் அங்கமாக 


1. கங்கா தேவி , மதுரா விஜயம் V 
2. "Vijayanagar City of Victory" P.10 
3. மகாலிங்கம் , டி.வி. விஜய நகர பேரரசில் நிலைபெற்றிருந்த பொருளாதார 

வாழ்க்கை வரலாறு பக் . 76 , 77 


124 


இருக்கிற கரும்புத் தொழிலும் , கரும்பிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட 
வெல்லம் , சர்க்கரை சார்ந்த தொழில்களும் முக்கியமானவை . மேலும் 
பனைமரத்திலிருந்து பனைவெல்லமும் , பதநீரும் , பனங்கற்கண்டும் 
பெருமளவில் விலையாயின . அவற்றால் பொருளாதாரமும் பெருகிற்று . 
நெல் மற்றும் உணவுப்பொருள்கள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் நெல் , மாவு 
முதலியவற்றை அரைக்கும் இயந்திரங்கள் இருந்தனவென்று கூற 
முடியாது . எண்ணெய் வித்துக்களிலிருந்து உணவுக்குத் தேவையான 
எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டது . எனவே தொழில்கள் பல 
நிறைந்திருந்தாலும் அத்தொழில்களின் அடிப்படையிலேயே சாதிப் 
பெயர்கள் வழக்கில் வந்தன . தொழில் முனைவோர் அனைவரும் 
தொழிலின் தன்மைக்கேற்பத் தொழில் வரியை அரசுக்குச் செலுத்தினர் . 
எண்ணெய் வணிகர்கள் செக்குக்கடமை என்ற வரியைச் செலுத்தினர் . 
தென்னை மரத்திலிருந்து தேங்காயும் , இளநீரும் . எண்ணெய்யும் உற்பத்தி 
செய்யப்பட்டன. தென்னையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட கள்ளும் , 
பனையிலிருந்து எடுக்கப்பட்ட கள்ளும் தொழிலாளர்களுக்கு உற்சாகப் 
பானமாக அமைந்திருந்தன . தென்னையிலிருந்து நார் , கீற்று போன்ற 
பொருள்கள் உற்பத்தி செய்யப்பட்டு உபயோகிக்கப்பட்டன . எழுதுதாள்கள் 
உற்பத்தி செய்யப்படாத காலங்களில் பனையோலை மூலமாகச் 
செய்திகளை நூல்களாகவும் , பாடல்களாகவும் எழுதித் தொகுத்து 
வைத்தனர் என்று பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வருகைபுரிந்த 
போர்ச்சுக்கீசிய அறிஞர் பார்போசா கூறுகிறார் . 


கரங்கங்களும் உலோகத்தொழில்களும் : விலைஉயர்ந்ததங்கம் ரைம் போன்ற 
பொருள்கள் தோண்டி எடுக்கப்பட்டன . கர்நூல் அனந்தபூர்மாவட்டங்களில் குறிப்பாக 
வஜ்ரகரூர் என்னுமிடத்தில்ரைம் கிடைத்தது. மேலும் விஜயநகருக்குக்கப்பம் கட்டிய 
ஆட்சியாளர்கள் திறைப்பொருளாக விலை உயர்ந்த பொருள்களையும் , 
வைரக்கற்களையும் கொடுத்தனர்ன்று நூனிஸ்ன்ற அறிஞர் கூறுகிறார். நகை 
வியாபாரிகள் , முத்துக்கள் . மரகதங்கள், வைரங்கள் முதலியவற்றைப் பகிரங்கமாகக் 
கடைகளில் விற்றனர் எனச் சான்றுகள் பல கூறுகின்றன . அயல்நாட்டு வர்த்தகத் 
தொடர்பைக் குறிப்பிடும் 

போது அண்டைநாடான இலங்கையிலிருந்து 
நவரத்தினங்களும் , முத்துக்களும் இறக்குமதி செய்யப்பட்டன . 
வெண்மையும் , மென்மையும் கலந்த நீலமணிக் கற்கள் கள்ளிக் 


125 


அரண்மணையில் 


கோட்டைக்கருகில் கிடைத்தனவென்று பார்போசா 

பார்போசா கூறுகிறார் . 
அரசாங்கத்தின் அலுவலகம் செயல்பட்ட 
வைரங்களைச் சேமிப்பதற்குத் தனிக் கருவூலம் இருந்ததாக நூனிஸ் 
கூறுகிறார். தங்கத் தொழிலின் நுணுக்கத்தைக் குறிப்பிடும்போது , தங்கம் 
நிறைந்த கற்களைப் பொடியாக்கி அதைத் தண்ணீரில் கொதிக்கும்படி 
செய்து கந்தகம் ஆவியானபிறகு கொஞ்சம் பாதரசத்தினை ஊற்றி 
தங்கமும் பாதரசமும் கலந்த கலவையைப் பழுக்கக் காய்ச்சிய இரும்பில் 
ஊற்றினால் பாதரசம் ஆவியாகிச் சுத்தமான தங்கம் கிடைக்கப்பெற்றது . 
இந்தயிர்வில் எடுக்கப்பட்ட உலோகப் பொருள்கள் கடல் வழியாக 
வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டன. உப்புத் தயாரிப்புத் தொழிலும் அதன் 
ஏற்றுமதியும் வெகுவாக நடைபெற்றது . கடற்கரையில் உப்பளங்கள் 
மூலமாக உப்பு தயாரிக்கப்பட்டது . உப்பு உற்பத்திக்கு வரி விதிக்கப்பட்டது , 


அணிகலன்கள் : நாகரீக வளர்ச்சியின் காரணமாக மக்கள் வகை . 
வகையான அணிகலன்களை அணியத்தலைப்பட்டனர் . அணிகலன்கள் 
செய்வதற்குத் தகுதிவாய்ந்த தொழில் நுணுக்கம் தெரிந்த வல்லுனர்கள் 
தங்கள் உழைப்பின் மேன்மையால் தொழில் வளர்ச்சியடைய யுக்திகளை 
மேற்கொண்டனர் . போர்க்கருவிகளும் , வீட்டுச் சாமான்களும் பலவித 
உலோகங்களால் செய்யப்பட்டன . அணிகலன்களில் பல வித நுண்ணிய 
வேலைப்பாடுகள் நிறைந்திருந்தன . நவரத்தினத்தால் செய்யப்பட்ட 
மகுடங்களும் பொருள்களும் விக்கிரகங்களும் செய்யப்பட்டன . மன்னர் 
அமர்ந்திருந்து அரசோச்சிய அரியணை பொன்மணிகளாலும் 
நவரத்தினக் கற்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்ததென்றும் மகாநவமி 
எனப்படும் விழாவின்போது நடன மகளிர்கள் முத்து ரத்தினக் கற்களால் 
அழகு செய்யப்பட்ட ஆடைகளை உடுத்தினர் என்றும் இதன்மூலம் 
அவர்தம் செல்வச் செழிப்பும் , தொழில் நுணுக்க மேம்பாடும் புலப்படுவதாக 
வருகைபுரிந்த பாரசீக அறிஞர் அப்தூர் ரசாக் கூறுகிறார் . மேலும் 
இரண்டாம் தேவராயர் தன் கழுத்தில் அணிந்திருந்த முத்துமாலை 
விலைமதிப்பற்றது . மன்னர்கள் தங்கள் கையில் அணிந்திருந்த 
முத்துக்களும் , நவரத்தினங்களும் இழைக்கப் பெற்றிருந்தன . 
பெண்களும் ஆண்களும் அணிகலன்களை அணிந்திருந்தனர் . 


4. E.I.C.P.1593 


126 


குறிப்பாக அரசிகள் ஒட்டியாணம் அணிந்திருந்தனர் . அரசிகளும் , 
அரசர்களும் , அமைச்சர்களும் பலவித கை , கால் , கழுத்து . காது , மூக்கு , 
தலை மற்றும் இடுப்பு அணிகலன்களும் பொன்னாலும் , மணியாலும் 
அலங்கரிக்கப்பட்ட 

கைவிளக்குகளையும் வைத்திருந்தனர் . 
அரண்மனைத் தேவராயர்கள் பலவித ஆபரணங்களை அணிந்திருந்தார் . 


அரச சிம்மாசனம் : கலைகளின் இருப்பிடமாக விளங்கிய விஜயநகர 
அரசர்கள் அரசோச்சிய சிம்மாசனத்தைப் பற்றி கி.பி. 1443 இல் 
விஜயநகருக்கு வருகைதந்த அப்துர் ரசாக் என்ற பாரசீக அறிஞர் 
விஜயநகர அரசர்களின் வஜ்ர சிம்மாசனத்தைப் பற்றிக் குறிப்பிடுகையில் 
கலைகளின் நுட்ப வேலைப்பாடுகள் நிறைந்ததென்றும் , முற்றிலுமாக 
வைரத்தாலானது என்றும் அவரே நேரில் கண்ணுற்றதாகவும் 


குறிப்பிடுகின்றார் . 


டோமிங்கோபைஸ் என்ற போர்ச்சுக்கீசிய அறிஞர் இதைப் பற்றிக் 
குறிப்பிடும் போது விலை மதிக்க முடியாத வைரம் , தங்கம் , முத்து 
வேலைப்பாடுகள் மூன்று வரிசைகளாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன 
என்றும் ஆண்டுதோறும் மூன்று தினங்கள் நடைபெறும் மகாநவமி 
திருவிழாவின்போது அவற்றின் மேல் அமர்ந்து விழாவைச் சிறப்பிப்பார் 
எனவும் கூறுகிறார் . அவ்வப்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே 
இருந்து வரும் மகா மண்டலேசுவரர்கள் , ஆளுநர்கள் மற்றும் அரச 
மேன்மக்கள் கொடைகள் அளிப்பதும் , அறிஞர் பெருமக்களையும் , 
திறமைமிக்க சான்றோர்களையும் படையில் வல்ல நாயக்கர்களையும் 
இன்னும் பல மேன்மக்களையும் கொடை வழங்கிப் பாராட்டிக் 
கௌரவிப்பதும் இக்காலங்களிலே நடைபெற்றது . 


போர்க் கருவிகள் : நாட்டின் பாதுகாப்பு இன்றியமையாததாக 
இருந்ததால் படை , பலப்படுத்தப்பட்டது . ஆயுதங்கள் பல 
உலோகங்களினால் 

தயாரிக்கப்பட்டன . குதிரைகளுக்கும் , 
யானைகளுக்கும் , வெள்ளியாலும் , பொன்னாலும் செய்யப்பட்ட 
முகபடாங்கள் செய்யப்பட்டன . குதிரை வீரர்கள் அணிந்திருந்த கவசத்தில் 


5. Saletore , R.N. " Encychlopaedia of Indian Culture " P.1521 
6. Robert Sewell, " A Forgotten Empire " P.P. 255-56 


127 


இருபுறமும் தங்கமுலாம் பூசப்பட்டிருந்தது . வில் , அம்பு , கத்தி , கோடாரி 
மற்றும் போர்க்கருவிகள் உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன . 
வாயகன்றும் , குறுகியும் உள்ள துப்பாக்கிகளும் நீளமான ஈட்டிகளும் , 
வெடிகுண்டுகளும் போரில் பயன்படுத்தப்பட்டன . மிகக் கூர்மையான 
பிச்சுவாள் போன்ற கொடூரமான ஆயுதங்களும் . மூங்கிலால் செய்யப்பட்ட 
வில்களின் மீது பொன் , வெள்ளித் தகடுகளும் பொருத்தப்பட்டன . 
கேடயங்களும் உபயோகப்படுத்தப்பட்டன . 


வீட்டுச் சாமான்கள் : வீட்டின் அன்றாட உபயோகத்திற்கு வீட்டு உபயோகப் 
பொருள்கள் பலவித உலோகங்களினால் செய்யப்பட்டன . குறிப்பாக 
செம்பினால் பாத்திரங்களும் , நாணயங்கள் செய்ய பொன் , வெள்ளி , 
செப்பு போன்ற உலோகங்களும் பயன்படுத்தப்பட்டன . தாம்பாளங்கள் . 
தட்டுகள் , வட்டில்கள் , சாடிகள் போன்றவை பொன் வெள்ளியால் 
செய்யப்பட்டன . மக்களின் செல்வச் செழிப்பை உணர்த்தும் வகையிலே 
படுக்கை அறையில் முத்து தங்கம் பதிக்கப்பட்டது . கட்டில்களில் 
தங்கமுலாம் பூச்சும் யானைத் தந்தங்களிலான கட்டில்கள் மற்றும் 
உலோகத்தினால் செய்யப்பட்ட பொருள்கள் , கைவினைஞர்களின் 
கைவண்ணத்தில் தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்டன . 


பொருள்களும் 


கைவினைப் பொருள்கள் : உலோகம் தவிர மற்றகைத்தொழில்களிலும் 
தொழில் வல்லுனர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதால் கைவினைப் 
பொருள்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கையின் உபயோகத்திற்குப் 
பயன்படுத்தப்பட்டன . அந்த வகையில் , மரத்தினால் செய்யப்பட்ட 
பொருள்கள் அரண்மனைகளிலும் , பிரபுக்கள் வீடுகளிலும் மேசை 
நாற்காலி , முக்காலி , அலமாரி போன்ற 
திருவிழாக்காலங்களில் பயன்படுத்தப்படும் பல்லக்குகள் போன்றவையும் 
மரத்தினால் செய்யப்பட்டன . மாட்டு வண்டிகள் , குதிரை வண்டிகள் 
முதலியன மரத்தினால் செய்யப்பட்டன . பல்லக்கில் மன்னர் அமர அதை 
மற்றவர்கள் வீதி வழி சுமந்து செல்லும் போது மக்களுடன் நேரிடையாகத் 
தொடர்பு கொள்ள வழி ஏற்பட்டது . மேலும் கடலோரப் பகுதிகளில் வாழ்ந்த 
மக்கள் மீன்பிடித் தொழிலில் ஈடுபடப் படகுகளும் , தோணிகளு 

தம் 
மரத்தினாலேயே செய்யப்பட்டன. மட்பாண்டம் செய்யும் தொழில் 


128 


கிராமங்களில் பரவலாகக் காணப்பட்டது . உலோகப் பொருள்களைப் 
பயன்படுத்த முடியாத ஏழை , எளிய நடுத்தர மக்கள் மட்பாண்டங்களைப் 
பயன்படுத்தினர் . இத் தொழிலில் ஈடுபட்ட மக்களைக் குயவர் என்று 
அழைத்தனர் . இவர்கள் அரசாங்கத்திடமிருந்து நிலமானியம் பெற்றனர் . 
எனினும் தொழிலுக்கு வரி விதிக்கப்பட்டது . 
நெசவுத் தொழில் : தென்னிந்தியா வெப்பம் மிகுந்த பிரதேசமாதலால் 
பருத்தி விளைச்சல் கணிசமாக இருந்தது . மக்களின் அத்தியாவசியப் 
பொருளாக இருந்த ஆடை பலவித நூல்களினால் செய்யப்பட்டாலும் , 
பருத்தி ஆடை மக்களின் ஆரோக்கியத்திற்கு உகந்ததாகக் கருதப்பட்டது . 
அத்தியாவசியத் தொழில்களில் ஒன்றாக இருந்த நெசவுத் தொழில் 
கிராமங்களிலும் நடைபெற்றது . கோயம்புத்தூர்ப் பகுதியில் பெருமளவில் 
பருத்தி நெசவுத் தொழில் சார்ந்த பொருள்கள் உற்பத்தி செய்யப்பட்டன . 
பருத்தி ஆடைகள் மட்டுமல்லாது பட்டாடை தயாரிக்கும் தொழிலும் சிறந்து 
விளங்கியது . பட்டுப்பூச்சிகள் வளர்க்கப்பட்டு அவற்றின் கூடுகளிலிருந்து 
பட்டுநூல் தயாரிக்கப்பட்டது . நெய்யப்பட்ட ஆடை பதப்படுத்தப்பட்டு பல 
வண்ணச் சாயங்களில் தொய்க்கப்பட்டு சித்திர வேலைப்பாடுகளுடன் 
கூடிய பட்டாடைகள் நெய்யப்பட்டன . நெசவுத் தொழிலில் 
கைக்கோள்களும் , சாலியர்கள் என்ற இனத்தவரும் ஈடுபட்டிருந்தனர் . 
பட்டாடை மக்கள் விரும்பி ஆடம்பரமாக உடுத்தும் ஆடையாக இருந்தது . 
திருவிழாக் காலங்களில் , திருமணம் போன்ற விக்ஷே வைபவங்களுக்கும் 
பட்டாடை உடுத்துவது நாகரீகமாகக் கருதப்பட்டது . தமிழகத்தின் தென் 
மாவட்டங்களில் ஆடையின் பெயருடன் ஊரின் பெயரும் சேர்ந்து வழங்கி 
வருவதைத் தற்போதும் காணலாம் . மேலும் மக்கள் வசித்த தெருக்களை , 
அம்மக்களின் தொழில் பெயரால் குறிப்பிடும் முறையும் தொன்று தொட்டு 
வழங்கி வந்திருக்கிறது . பட்டுத்தொழிலில் சிறப்புற்று விளங்கிய 
சௌராட்டிரர்கள் தஞ்சை, மதுரை போன்றதென்பகுதிகளில் குடியேறித்தம் 
குலத்தொழிலில் முனைப்புடன் செயல்பட்டனர் . மதுரை நெசவுத் 
தொழிலுக்குப் புகழ் பெற்றது . அவ்வூரின் பெயரைத் தாங்கிய 


7. ARE No.59 of 1914 
8. E.P. Ind . Vol.VI. p.232 


Vijaya - 17 


129 


துணிவகைகள் பல வெளிவந்தன . அவற்றில் குறிப்பிடத்தக்க , மதுரைச் 
சுங்குப்புடவை , மதுரைத்தாவணி , மதுரைத் துப்பட்டா ஆகியவை 
தனிச்சிறப்புடையவை . இவற்றை நெய்பவர்கள் பெரும்பாலும் 
சௌராஷ்டிரர் என்பது குறிப்பிடத்தக்கது . 


வாணிபம் : அனைத்து உற்பத்திப் பொருள்களும் மக்களுக்குப் 
பயன்தரவேண்டும் . அதே வேளையில் உற்பத்தியாளர்களுக்கு 
செலவாணியையும் பெற்றுத்தர வேண்டும். எனவே , பொருள்களின் 
உற்பத்தியாளர்களுக்கும் , பொருள்களை நுகர்வோருக்கும் இடையில் ஒரு 
இணைப்புப்பாலமாக ஒரு குழு செயல்பட்டது . அவர்களை வணிகர்கள் 
என்று அழைத்தனர் . விஜய நகரப்பேரரசில் இந்துக்களும் , 
முகமதியர்களும் இவ்வணிகத் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் . நாளடைவில் 
கடல் வாணிபத்தின் வாயிலாக அயல் நாடுகளுடன் தொடர்பு ஏற்பட்டது . 
இதனால் நாட்டின் அன்னியச் செலவாணி இரட்டிப்பாயிற்று , பொதுவாக 
விஜய நகரப் பேரரசுடன் போர்ச்சுக்கீசியர்கள் , டச்சுக்காரர்கள் . 
ஆங்கிலேயர்கள் போன்றோர் தொடர்பு கொண்டிருந்தனர் . அயல்நாட்டுத் 
தொடர்பால் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் ஏற்றுமதி 
செய்யப்பட்டன . தேவையான பொருள்கள் வெளிநாடுகளிலிருந்து 
இறக்குமதியும் செய்யப்பட்டன . போர்ச்சுக்கீசிய அறிஞர் டோமிங்கோ 
பைஸ் என்பவர் வணிக முறை பற்றியும் வணிகத்தில் வழக்கத்திலிருந்த 
பொருள்கள் பற்றியும் குறிப்பிடுகிறார் . நாட்டில் கிடைத்த அரிய தாதுப் 
பொருள்கள் , அரிய கற்கள் வேளாண் மக்களின் மேன்மை முதலியவை 
பற்றியும் குறிப்பிடுகிறார் . 


கோயில்கள் வழிபாட்டு இடங்களாக மட்டுமல்லாது கலைகளை 
வளர்க்குமிடங்களாகவும் , பாதுகாக்குமிடங்களாகவும் இருந்தன . பல்வகை 
நிர்வாகங்கள் கோயிலின் உள்ளே நடைபெற்றன. மக்களுக்கு உணவுப் 
பொருள்கள் தடையின்றிக் கிடைக்க தானியக் களஞ்சியங்கள் 
கோயில்களில் இருந்தன. பல்துறை அறிஞர் பெருமக்களுக்கும் அது ஒரு 
வேலை வாய்ப்பகமாக இருந்தது . அப்துர் ரசாக் விஜய நகரைப் பற்றிக் 
குறிப்பிடும்போது , மக்கள் நெருக்கம் நிறைந்த நகரம் ; மன்னர்கள் 


9. மகாலிங்கம் , டி.வி. விஜய நகர பேரரசில் நிலைபெற்றிருந்த பொருளாதார 

வரலாறு . ப . 85 . 


130 


ஆடம்பர வாழ்வை மேற்கொண்டவர்களாக இருந்தனர் ; பசுமை நிறைந்த 
பூமியில் செழிப்பு வாய்ந்த நகரமாக விளங்கியது " என்பார் . 


கூறப்படுகிறது . 


அக்காலத்தில் தென்இந்தியாவில் ஏறத்தாழ முன்னூறு 
துறைமுகங்கள் இருந்ததாகவும் அவற்றின் மூலமாக வெளிநாடுகளுடன் 
வணிகத் தொடர்பு கொண்டிருந்ததாகவும் அவற்றில் குறிப்பாக மேற்குக் 
கடலோரத்தில் சௌன் , கோவா , கோழிக்கோடு , கொச்சி , கொல்லம் 
போன்றவை புகழ்பெற்ற துறைமுகங்களாக விளங்கின என்றும் 

போர்ச்சுக்கீசியர் , அராபியர் போன்றோர் தென் 
இந்தியர்களுடன் வர்த்தகத்தொடர்பு கொண்டிருந்தனர் . மிளகு , இஞ்சி . 
இலவங்கப்பட்டை, ஏலக்காய் , விலை உயர்ந்த மாணிக்கக் கற்கள் , பல்வகை 
வைரக்கற்கள் , கஸ்தூரி , கற்றாழை முதலியன ஏற்றுமதி செய்யப்பட்டன . 
மேலும் கோதுமை , அரிசி , தினை , எள் போன்றவைகளும் ஏற்றுமதி 
செய்யப்பட்டனவென்றுகி.பி . 1515 இல்வருகைபுரிந்த போர்ச்சுக்கீசிய அறிஞர் 
பார்போசோ கூறுகிறார் . வாசனைப் பொருள்கள் , மருந்து சரக்குகள் . 
சந்தனம் , யானைப்பல் ஆகியவை சௌன் துறைமுகத்தின் மூலமாக 
வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன . தங்கம் வெள்ளி , செம்பு . 
பாதரசம் , பன்னீர் , குங்குமம் , மென்பட்டு வகைகள் , கோழிக்கோடு 
துறைமுகத்தின் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டன . படைப்பலத்திற்கும் , 
நாட்டின் பாதுகாப்பிற்கும் பாரசீகக்குதிரைகள் கொச்சித்துறைமுகம்மூலமாக 
இறக்குமதி செய்யப்பட்டன . 

வங்காளத்திலிருந்து சர்க்கரையும் 
தென்னாட்டிற்கு வந்தது . 

மேற்குக்கரையோரத்திய கோழிக்கோடு போன்ற துறைமுகங்களில் 
கப்பல்கள் கட்டப்பட்டன . கீழக்கரையில் மசூலிப்பட்டனம் . நாகப்பட்டினம் , 
மைலாப்பூர், சாந்தோம் , காயல்பட்டினம் , போன்றவை சிறந்த 
துறைமுகங்களாகச் செயல்பட்டன . பர்மாவிற்கு ஏராளமான பருத்தி நூல் 
அனுப்பப்பட்டது . 

விஜயநகரப் பேரரசுக்குள்ளே நாணயங்கள் 
மாறுபட்டிருந்தன . உற்பத்தி செய்யப்படும் பொருள்கள் வணிகத்திற்கு 
வரும்போது சுங்கவரிகள் வசூலிக்கப்பட்டன . மேலும் ஏற்றுமதி . 
இறக்குமதிப் பொருள்களுக்கும் வரி விதிக்கப்பட்டது . குறிப்பாக 
கண்ணாடிப் பொருள்கள் , பித்தளைச் சாமான்களுக்கு வரியில்லை . 
10. Sastri, K.A.N. " History of South India " p.335 . 

131 


நாணயங்கள் ; வராகன் , பெர்தா , பணம் என்ற மூன்று வகை 
நாணயங்கள் இருந்ததாக பாரசீக அப்துர் ரசாக் கூறுகிறார் . இவை தங்க 
நாணயங்கள் மற்றும் உலோகக் கலப்பு போன்றவற்றால் ஆனவை . 
விஜயநகரத்தின் தங்கம் , வெள்ளி 

ஆகிய நாணயங்களின் 
இருபக்கங்களிலும் எருது , யானை , இந்துத் தெய்வங்களின் உருவங்கள் 
பொறிக்கப்பட்டிருந்தன . வராகன் என்ற தங்க நாணயம் ஐம்பத்திரெண்டு 
கிரைன் எடையுள்ளது செப்புக்காசுகளும் ஒரே எடையுள்ளனவாக 
இருந்தன . கி.பி. பதினைந்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விஜய 
நகரத்தைச் சுற்றிலும் தங்க வராகன் நாணயங்கள் புழக்கத்திலிருந்தன . 
சில பகுதிகளில் இரும்பு நாணயங்களும் , வைடூரியம் போன்ற 
கண்ணாடித் துண்டுகளும் நாணயங்களாக இருந்தன என்று இத்தாலிய 
நாட்டு நிக்கலோ கோண்டி கூறுகிறார் . வெள்ளி நாணயங்கள் 
குறைவாகவே புழக்கத்திலிருந்தன . கத்யானா , பொன் , பிரதாப் , காடி , 
வறசா என்றழைக்கப்பட்ட பொன் நாணயங்களும் தார் என்ற வெள்ளி 
நாணயமும் , பணம் , ஜிப்பால் போன்ற செப்புக்காசுகளும் 
வழக்கத்திலிருந்தன.12 மேலும் சாளுக்கியர்கள் தங்களுடைய வராக 
இலச்சினையை நாணயங்களில் பொறித்ததையே விஜய நகர அரசர்களும் 
பின்பற்றினர் . சில வராகன்களில் வராக உருவத்தோடு துர்க்கையின் 
உருவமும் பொறிக்கப்பட்டிருந்தது . பொன் நாணயங்களின் மீது 
தென்னிந்தியக் கோபுரத்தின் உருவம் இருந்ததால் அன்னிய நாட்டு 
வழிபோக்கர்கள் இதைபகோடா ( Pagoda ) அல்லது கோபுர நாணயம் என்று 
அழைத்தனர் . நாணயங்களின் உருவங்கள் பல்வேறு இருந்தன . பகோடா 
அல்லது வராகன் நாணயம் வட்ட வடிவமானது . கட்டி வராகன் , தொட்ட 
வராகன் , சுத்தவராகன் என மூன்று வகைகளிலிருந்தன . விஜய நகரத்தில் 
மிக அதிகமாகப் புழக்கத்திலிருந்தது பணம் என்ற நாணயமாகும் . இது 
பொன் என்ற நாணயத்தின் பத்தில் ஒரு பகுதியாகக் கருதப்பட்டது . தார் 
என்ற வெள்ளி நாணயத்தின் மதிப்பு பணத்தின் பதினாறில் ஒரு 
பகுதியென அப்துர் ரசாக் கூறுகிறார் . இவை தவிர வெளிநாட்டாருடன் 


11. O.S.I.H. P.184 
12. மகாலிங்கம் , டி.வி. “ விஜய நகர பேரரசில் நிலைபெற்றிருந்த 

பொருளாதார வரலாறு " ப . 156 


132 


தொடர்பு கொண்டிருந்ததை அறிவுறுத்தும் நாணயங்களாக குருசாடோ 
என்ற போர்ச்சுக்கீசிய நாணயம் வழக்கத்திலிருந்தது . தங்க நாணயத்தின் 
தன்மையைச் சோதிப்பதற்கு பொற்கொல்லர் சேவை இன்றியமையாததாக 


இருந்தது . 


13 


திருமலைராயரின் நாணயங்கள் : திருமலைராயர் காலத்தில் 
வெளியிடப்பட்ட நாணயங்களில் படுத்திருக்கும் நிலையில் காளை 
பொறிக்கப்பட்டுள்ளது . ஆனால் அண்மைக்காலத்தில் காளை நின்ற 
நிலையில் பொறிக்கப்பட்ட செப்புக்காசுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . 
இக்காசின் ஒரு புறம் நிற்கும் காளை , கட்டாரி , சூரியன் - ஆகியவை 
காட்டப்பட்டுள்ளன . மறுபக்கம் நாகரியில் ‘ மலராயா என்று மத்தியிலும் , 
அதனருகில் சங்கும் , வடகலை நாமமும் பொறிக்கப்பட்டுள்ளன. மலராயா 
பெயர் பொறிக்கப்பட்டு , மறுபுறம் யானையும் , சங்கும் பொறிக்கப்பட்டுள்ள 
நாணயங்கள் 

திருமலைராயரின் காலத்தில் 


பல 


செப்பு 
வெளியிடப்பட்டுள்ளன . 


கிருஷ்ணதேவராயரின் நாணயங்கள் : கிருஷ்ண தேவராயரின் 
ஆட்சிக்காலத்தில் பலவிதமான நாணயங்கள் வெளியிடப்பட்டன . 
இவற்றுள் ஒரு பக்கம் ‘கிரிஷண தேவா என்றும் மறுபக்கம் திம்மரசுகாரு 
என்று கன்னடத்தில் பொறிக்கப்பட்ட செப்புக்காசு போன்றவை 
குறிப்பிடத்தக்கது . கிருஷ்ணதேவராயரது பிரதம மந்திரியாகத் திகழ்ந்த 
சாளுவ திம்மரின் சேவைகளைப் பாராட்டுமுகத்தான் இக்காசு 
வெளியிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது . இவர் கருடன் , 
ஹனுமான் பொறித்த தங்க நாணயங்களும் வெளியிட்டார் . விஜய நகர 
வேந்தரின் பெரும்பாலான காசுகளில் கருடன் பொறிக்கப்பட்டுள்ளதனை 
நாம் காண்கிறோம் . 
சமய நம்பிக்கை காசுகளைக் கொண்டு வேந்தரது சமய 
நம்பிக்கைகளையும் அறிகிறோம் . சங்கம மரபினர் முழுக்க முழுக்க 
சைவர்கள் இதனை அவர்கள் காலத்திய நாணயங்கள் மெய்ப்பிக்கின்றன . 
அண்மையில் ஒருபுறம் ஸ்ரீவீர என்றும் மறுபுறம் பத்ரகாளியின் 
உருவமும் பொறிக்கப்பட்டுள்ள நாணயங்கள் கிடைத்துள்ளன . ஹம்பி 
கோயிலில் வீற்றிருக்கும் வீரபத்திரரையும் மற்றும் அவரது தேவியான 


: 


13. SII , Vol. II No.70 and 494 of 1921 


133 


பத்ரகாளியையும் குறிக்கும் இச்செப்பு நாணயங்கள் அக்காலத்திய சமய 
நம்பிக்கையை விளக்குவதாக உள்ளன . அரிகரன் காலத்திய தங்க 
நாணயங்களில் கடவுளும் தேவியும் பொறிக்கப்பட்டிருந்தன . மேலும் 
இவர் வெள்ளி நாணயங்களும் வெளியிட்டுள்ளார் . 
தேவராயரும் (கி.பி. 1407.- 1410 ) அமர்ந்திருக்கும் கடவுள் தேவி 
நாணயங்களையும் வெளியிட்டுள்ளார் . 


இரண்டாம் 


வரியும் வரிவிதிப்பு முறையும் ; ஒரு அரசாங்கத்தின் வருவாய் அந்நாட்டில் 
உற்பத்தி செய்யப்படும் பொருள்களைப் பொறுத்ததாக அமைகிறது . ஏன் 
எனில் உற்பத்திப் பொருள்களுக்கு வணிகத்தின் வாயிலாக வரிகள் 
விதிக்கப்படுகின்றன. அரசின் கருவூலத்தை நிறைந்த வரிகளின் மூலம் 
வரும் வருவாயே முக்கியமாகக் கருதப்படுகிறது . அரசின் அனைத்துத் 
துறைகளிலும் வரிவிதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது . விஜய நகரப்பேரரசு 
வரிவிதிப்பு முறையில் மூன்று முக்கிய முறைகளைக் கையாண்டது . 
முதலாவதாக பழைய இந்துக் கோட்பாடுகளின்படி வரி வசூல் 
செய்யப்பட்டது . இரண்டாவதாக விஜயநகரப் பேரரசுக்கு முன் தமிழகத்தை 
ஆட்சி செய்த சோழ , ஒய்சாளர்களின் வரிவிதிப்புக் கொள்கையைப் 
பின்பற்றியும் மூன்றாவதாக , முகமதிய வரிவசூல் முறையைப் 
பின்பற்றியும் வரி வசூல் செய்யப்பட்டது . 14 நிலவரி , சொத்துவரி , 
வணிகவரி , தொழில்வரி , கைத்தொழில் வரி சமூக வரிகள் , இராணுவ 
சம்மந்தமுள்ள வரிகள் , நியாயம் வழங்குதலால் வரும் வரிகள் , சில்லரை 
வரிகள் போன்றவை முக்கிய வரிகளாகக் கருதப்பட்டன . 


15 


நிலவரி : நிலத்தின் தரத்தையும் , தன்மையையும் பொறுத்து வரி 
விதிக்கப்பட்டது . அந்நிலத்தின் தன்மை , அதில் விளையும் பொருளின் 
தன்மை , நீர்பாசன வசதி நிலத்தைப் பயிரிடுவோருக்கும் . 
நிலச்சொந்தக்காரர்களுக்கும் இடையே நடைபெறும் உறவைப் பொறுத்து 
வரிகள் விதிக்கப்பட்டன . கிருஷ்ண தேவராயர் காலத்தில் நிலங்கள் 
முறைப்படி அளக்கப்பட்டு நிலவரி நிச்சயிக்கப்பட்டது . வரியைத் தானியமாக 
வசூலிப்பதற்குப் பதிலாக நாணயமாக கொடுக்க , கிருஷ்ணதேவராயர் 


14. I.H.Q.Vol.XII P.443 


15. 1.H.Q. Vol . XII P.444 


134 


வழிவகை செய்தார் . கார்க்காலத்தில் அறுவடையாகும் குறுவை மகசூலுக்கு 
மூன்றில் ஒரு பகுதி வரியாகச் செலுத்த வலியுறுத்தப்பட்டது . எள் , கேழ்வரகு , 
விளைச்சலில் நான்கில் ஒரு பகுதி வசூலிக்கப்பட்டது , புன்செய் 
தானியங்களானவரகு , கம்பு போன்றபொருள்களுக்கு ஆறில் ஒருபகுதியும் , 
கொள் , பச்சைப்பயறு , மொச்சை முதலியவைகளுக்கு நான்கில் ஒரு பகுதியும் 
வரியாக வசூலிக்கப்பட்டது . 

கி.பி. 1504-1505இல் தென்னாற்காடு 
மாவட்டத்தில் கிடைத்த கல்வெட்டு , நிலங்கள் அளக்கப்பட்டு நன்செய்நிலமாக 
இருந்ததால் , ஒரு மாவிற்கு இருபது பணமும் , புன்செய் நிலமாக இருந்தால் 
பதினைந்து பணமும் , தானியமாகவும் , நாணயமாகவும் வரி வசூல் 
செய்யப்பட்டது என்று கூறுகிறது . 


சொத்துவரி ; மக்கள் சொத்துக்கள் வைத்துக் கொள்ள 
அனுமதிக்கப்பட்டனர் . ஆனால் அவர்களின் சொத்துக்களைப் பொறுத்து 
வரிவசூல் செய்யப்பட்டது . பல்வேறு வகையான சொத்துக்களுக்கு 
வரிவிதிப்பு நடைமுறையில் இருந்தது . குடியிருக்கும் வீட்டிற்கு 
வரிவிதிக்கப்பட்டது . 

அதே சமயம் குடியில்லாத வீடுகளுக்கு 
வரிவிதிக்கப்படவில்லை. வாடகை வீட்டிற்குக் குடியிருப்பரிவன் 
வருமானத்திற்கேற்ப வரி விதிக்கப்பட்டது . வீட்டின் தன்மையைப் பொறுத்து 
அதாவது மாடிவீடு, தாழ்வாரம் உள்ள வீடு , நாட்டார் வீடு , தந்தரிமார் வீடுகள் , 
கூரை வீடுகள் , கிராமங்களில் காவல் வேலை செய்து வந்த வெட்டியான் 
வசிக்கும் கொட்டில் போன்றவற்றிற்கும் வரிவிதிக்கப்பட்டது . இதுதவிர , 
மக்கள் வீடுகளில் வளர்த்து வந்த கால்நடையான பசுவிற்கும் வரி விதிப்பு 
நடைமுறையில் இருந்தது . 


தொழில்வரி : தொழில் செய்பவர்கள் அனைவரும் அரசிற்கு வரி செலுத்த 
வேண்டும் என்பது நடைமுறையில் இருந்தது . இந்த வரி விதிப்பில் 
அலுவலர்கள் பொறுப்புடன் செயல்பட்டனர் . ஒவ்வொருவர் செய்யும் 
தொழிலின் தன்மையைப் பொறுத்து வரிவிதிக்கப்பட்டது . ஆண்டு 
வருமானத்தை அடிப்படையாகக் கொண்டு அனைவரும் அரசிற்குச் 
சேரவேண்டிய வரியை உரிய காலத்தில் அதற்கென்றே உரிய 
அலுவலர்களிடம் செலுத்தினர் . கொல்லர்வரி , குயவர்வரி , சலவைத் 
தொழில்வரி , எண்ணெய் வணிகர் வரி , கைக்கோளார் வரி , சேனைக்கு 
உடையார் , வலைஞர் , இடையர் , நியாத்தார் , தச்சர்கள் , சித்திரவேலைத் 


135 


தொழிலாளி , பொற்கொல்லர் , தொம்பைக் கூத்தாடிகள் போன்ற 
அனைவருக்கும் தொழில் வரிவிதிக்கப்பட்டது . 


நீதித்துறை மூலம் கிடைத்த வருமானம் ; பேரரசில் அமைதியையும் , 
சட்டத்தையும் காக்க நீதிமன்றம் என்ற அமைப்பு செயல்பட்டது . இது 
பேரரசின் பல பாகங்களிலும் அதாவது மத்திய அரசு , மாகாண அரசு 
அதற்குக்கீழ் இருந்த பல்வேறு அமைப்புகளிலும் குறிப்பாகக் 
கிராமங்களிலும் செயல்பட்டது . அவ்வப்பகுதியில் நீதித்துறை அலுவலர்கள் 
நியமிக்கப்பட்டனர் . அவர்கள் சட்டத்தையும் , ஒழுங்கையும் மீறுவோர்கள் 
மீது வழக்குத் தொடர்ந்து அவ்வழக்கின் தன்மைக்கேற்ப தண்டனையும் 
அபராதமும் விதித்தனர் . திருட்டு , பிறர்மனை நயத்தல் , கலகம் 
விளைவித்தல் , தீ வைப்பு , அநியாயச் செயல்கள் புரிவோர் போன்ற 
குற்றங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது . 16 நீதி வழங்கும் அதிகாரம் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கே கொடுக்கப்பட்டது . ஒவ்வொரு சாதி 
இனப்பிரிவிலும் , வயதும் , அனுபவமும் உள்ள தலைவரை இப்பதவிக்கு 
நியமிப்பது வழக்கத்திலிருந்தது . 


வரிக்கொடுமைகள் ; அரசின் வருமானத்தைப் பெருக்க அனைவரும் ஒரு 
குறிப்பிட்ட தொகையை ஆண்டுதோறும் அரசிற்குச் செலுத்தி வந்தனர் . 
வரிவசூல் செய்வதற்கென்று தனியதிகாரிகள் செயல்பட்டனர் . வரிகள் 
மட்டுமல்லாது அரசாங்கம் மாறும் போதும் அதாவது மன்னனும் மற்ற 
அதிகாரிகளும் மாறும்போது மக்கள் பரிசு . வெகுமதி போன்றவற்றை 
அவர்களுக்குக் கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயச் சூழ்நிலை நிலவிவந்தது . 
இந்தக் கெடுபிடியினால் அவதியுற்ற மக்கள் வேறு , வேறு இடங்களுக்குக் 
குடிபெயர்ந்து சென்றனர் . இதனால் , குடிசைகள் , பொலிவிழந்தன . 
கோயில்களில்வழிபாடும் நின்றது . திருவிழாக்கள் நடைபெறவில்லை . நாட்டில் 
அமைதி நிலவவில்லை . எனவே மக்களின் இத்துயரைக் களையும் பொருட்டு 
அப்போதைய ஆட்சியாளன் இரண்டாம் தேவராயர் இவ்வரிவிதிப்பில் 
உள்ள முரண்பாடுகளைக் கைவிட ஆணையிட்டார் .17 மேலும் நெசவுத் 
தொழில் செய்த நெசவாளிகள் கோவிலுக்குச் செலுத்திவந்தவரியிலிருந்து 


16. I.H.Q. Vol.Xll g.445 . 
17. ARE No.476 of 1921 ; H.I.S.I. P.220 


136 


விலக்களித்தார் .18 பெரும் அதிகாரிகளின் கீழ் வரிவசூலிப்பவர்கள் 
செயல்பட்டனர் . இவர்கள் அதிகாரிகளின் பாராட்டைப் பெறுவதற்கு 
முறையற்ற சில வகை வரிகளை வசூல் செய்தனர் . அவற்றில் 
குறிப்பிடத்தக்க வரிகளாவன , அதிகாரி சோடி , அதிகாரி பொன் 
ராயசவார்தானை , பிரதானி சோடி போன்ற வரிகள் வசூல் செய்யப்பட்டுச் 
செலுத்தப்பட்டன . 


விஜய நகர காலத்தில் , குறிப்பாக இரண்டாம் தேவராயர் ஆட்சிக்கு 
வந்தவுடன் வட ஆற்காடு மாவட்டத்தில் மக்கள் செலுத்த வேண்டிய 
நீண்டதொரு வரிப்பட்டியலில் உள்ள குறைகளைக் களைத்தார் . மேலும் 
சமுதாயத்தில் வலங்கை இடங்கைப் பிரிவினரின் பூசலை ஒரு 
ஒப்பந்தத்தின் மூலம் தீர்த்து வைத்தார் . இவ்வொப்பந்தத்தின் மூலமாக 
முறையற்ற வரிவசூலைச் செய்த இப்பிரிவினரை ஒழுங்குபடுத்தினார் . 
முறையற்ற வரிவசூல் செய்தவர்களைக் தண்டிக்கவும் செய்தார் . மேலும் 
அவர்களுடன் தொடர்புடையவர்களும் தண்டிக்கப்பட்டனர் . 20 


19 


விஜயநகர காலத்தில் , பேரரசின் கீழ் கோயில் நிர்வாகம் 
சுதந்திரமாகச் செயல்பட்டது . இந்நிர்வாகத்தைக் கவனிக்க , தனி 
அலுவலர்கள் செயல்பட்டனர் . குமார கம்பணாவின் காலத்திலேதான் 
கோயில் நிர்வாகம் ஒழுங்கு செய்யப்பட்டது . கோயில் நிர்வாகம் செவ்வனே 
நடைபெற கோயிலுக்குக் கிராமங்கள் தானமாக வழங்கப்பட்டன. மேலும் 
மக்கள் கோயிலுக்கு வரி செலுத்தியதையும் அறியலாம் . இது தவிர 
தலைவரி , வணிகவரி , வீட்டுவரி , நிலவரி, சுங்கவரி போன்ற வரிகள் வசூல் 
செய்யப்பட்டன. தஞ்சை மாவட்டத்தில் திருவைகாவூர் கோயில் சுவற்றில் , 
ஒய்சாளர்கள் காலத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலம் 
மக்கள் கோயில் நிர்வாகத்திற்கு வரிசெலுத்தினர் ; ஆனால் 
மன்னர்களுக்குச் செலுத்தவில்லை என்றும் கோயில் நிர்வாகம் வரிவசூல் 
செய்யும் உரிமையைப் பெற்றிருந்தது என்றும் அறிய முடிகிறது . 


21 


18. ARE No. 368 of 1923 
19. ARE No. 133 of 1919 ; 270 of 1921 
20. ARE NO.92 of 1918 ; 216 of 1917 
21. ARE No. 59 of 1914 


Vijaya - 18 


137 


9 


இலக்கியம் 


கல்வியை அனைவரும் கற்க வேண்டும் என்ற எண்ணம் 
காலப்போக்கில் ஏற்பட்டதே ஒழிய பழங்காலத்தில் இல்லை . ஆரம்பத்தில் 
கல்வியை ஒரு சிலரே கற்றனர் . ஆரம்பக்காலத்தில் குருகுலக் 
கல்வியானது ஆசிரியரின் வீட்டுத் திண்ணையிலும் , மரத்தடியிலும் நடை 
பெற்றது . கல்வி புகட்டும் குருவிற்குப் பணிவிடை செய்வது கடமையெனக் 
கருதப்பட்டது . ஆசிரியர்களுக்கு ஊதியமாகப் பணமும் , பொருளும் , 
கொடுத்தனர் . கிருத்துவ மதத்தைப் பரப்புவதற்காக இந்தியாவிற்கு வந்த 
செசூட் பாதிரிமார்கள் விஜய நகரப் பேரரசில் பலவிதமான பள்ளிகளை 
ஆரம்பித்தனர் . அவர்கள் அந்தந்தப் பகுதி மக்களின் மொழியிலேயே 
பாடங்களைக் கற்பித்தனர் . மேலும் ஏராளமான இந்து சமய 
ஆசிரியர்களை அப்பள்ளியில் பணிபுரிய அமர்த்தினர் . அதே சமயம் 
பிராமணர்களும் ஆங்காங்கு கல்விமையங்களை அமைத்தனர் . அவை 
கிருத்துவப்பாதிரிமார்கள் அமைத்த பள்ளியினின்றும் , மாறுபட்டவை. 
அங்கு வேதங்களும் , சமய இலக்கியங்களும் கற்பிக்கப்பட்டன . மேலும் 
காஞ்சிபுரம் போன்ற மடாலயங்களிலும் சமயக் கல்வி கற்பிக்கப்பட்டது . 
அங்கு பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு நிலங்கள் மானியமாக 
வழங்கப்பட்டன . குமார கம்பணாவின் ஆட்சியின் போது நிலம் மானியமாக 
வழங்கப்பட்டதை வடாற்காடு மாவட்டம் வேப்பூரில் கிடைத்த கல்வெட்டு 
ஒன்று கூறுகிறது .? 


1 


ஒரு நாட்டின் வரலாற்றையோ அல்லது ஒரு அரசின் 
வரலாற்றையோ தெரிந்து கொள்வதற்கு இலக்கியங்கள் சிறப்பிடத்தைப் 
பெறுகின்றன . மேலும் எந்த ஒரு சமூக ஆய்விற்கும் முதன்மைச் 
சான்றுகள் தேவைப்படுகின்றன . முதன்மைச் சான்றாகக் கருதப்படும் 


... பட 


1 . 


ARE No. 32 of 1890 S.I.I. Vol . IV No.355 . 
ARE No.21 of 1890 , X.I.I. Vol . IV No.344 


2 . 


138 


இலக்கியம் , கல்வெட்டு மற்றும் ஆவணங்கள் அத்தகைய சிறப்பைப் 
பெறுகின்றன . தொன்று தொட்டு இலக்கியங்களின் வாயிலாக சில 
வரலாற்று உண்மைகளைக் கண்டறிந்துள்ளோம் . சங்க இலக்கியங்கள் 
முதற் கொண்டு அரசின் பின்னணியில் பல இலக்கியங்கள் 
தோன்றியுள்ளன . அவை அனைத்தும் காலக்கண்ணாடிகளாக அவ்வப் 
போதைய வரலாற்றை அறிவதற்கு உறுதுணையாக நிற்கின்றன . 


அரசின் பின்னனியில் சமகாலத்துச் சான்றுகளாகத் தோன்றிய 
இலக்கியங்கள் அரசவையில் இடம் பெற்ற அரசவைக் கவிஞர்களாலும் 
ஆட்சியாளர்களாலும் , மற்றவர்களாலும் படைக்கப்பெற்றன. ஆட்சியாளர்கள் 
மட்டுமல்லாது அரசியர்களும் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக இருந்து 
இலக்கியங்களைப் படைத்துள்ளனர் . தமிழ்நாட்டைத் தமிழர் மட்டுமல்லாது 
பன்மொழியாளர்களும் ஆட்சி செய்ததால் தமிழ் , வடமொழி , தெலுங்கு , 
கன்னடம் போன்ற பன்மொழி இலக்கியங்களும் வளர்வதற்கு ஏதுவாயின . 
விஜய நகர காலத்து இலக்கிய வளர்ச்சியை இவ்வத்தியாயத்தில் பார்ப்போம் . 
தமிழ் : கி.பி. பதினான்காம் நூற்றாண்டில் நிலவிய அரசியல் குழப்ப 
நிலையைச் சாதகமாகப் பயன்படுத்திக் கொண்டு டில்லியில் ஆட்சி செய்த 
முகமதியர்கள் தென்னிந்தியாவில் அடியெடுத்து வைத்தனர் . பின்பு மதுரை 
வரை படையெடுத்துப் பாண்டிய அரசைப் பதவியிறக்கம் செய்து விட்டு 
முகமதிய அரசை ஏற்படுத்தினர் . இவ்வாறு தமிழக அரசியலில் முகமதியர் 
தலையீடு காரணமாக தமிழுக்கும் , இந்து சமயத்திற்கும் தலைக்குனிவு 
ஏற்பட்டது . எனவே தமிழகத்தில் ஏற்பட்ட விஜய நகர ஆட்சியாலும் 
அவர்களுக்குப் பின்வந்த தனி நாயக்கர்களின் ஆட்சியினாலும் 
தமிழுக்குப் புத்துயிர் அளிக்கப்பட்டது . குறிப்பாக குமார கம்பணாவின் 
படையெடுப்பால் தமிழகம் விஜய நகர ஆட்சியின் கீழ் வந்தது . அதனால் 
மக்களிடையே அமைதியும் , இலக்கிய வளர்ச்சியும் ஏற்பட்டது . விஜய நகர 
ஆட்சியில் தமிழ்ப் புலவர்கள் பாராட்டப் பெற்றனர் . அவர்களுக்கு 
பொருள்களும் , இனாம்களும் வழங்கிக் கௌரவிக்கப் பட்டது . 
பெருவாரியான படைப்புகள் மதச்சார்புடையவையாக இருந்தன. அதிலும் 
குறிப்பாகச் சைவ சமய நெறிகளை உணர்த்துபவைகளாக இருந்தன . 
இந்து சமயத்தின் இரு பெரும் பிரிவுகளான சைவ , வைணவ 
மறுமலர்ச்சியால் பல இலக்கிய நூல்கள் தோன்றின . அவை சமயத்தைப் 
பற்றியும் , பக்திப்பரவசத்தைப் பற்றியும் விளக்குபவைகளாக அமைந்தன . 


139 


பதினான்காம் நூற்றாண்டில் உமாபதி சிவாச்சாரியர் சைவ 
சமயத்தின் ஒரு பிரிவான சைவ சித்தாந்தத்தின் வளர்ச்சிக்குப் பல 
நூல்களை இயற்றிப் பெருந்தொண்டற்றினர் . இவருக்குப்பின்னால் 
தோன்றிய தமிழ்ப்புலவர் சிற்றம்பலாதி என்பவர் தமிழ் இலக்கிய 
வளர்ச்சிக்குப் பெரும் பணி செய்துள்ளார் . விஜய நகர இரண்டாவது 
மரபைச் சேர்ந்த சாளுவ திருமலை தேவா இலக்கியத்திற்கு ஆதரவு 
நல்கினார் . இவரின் தமிழ்ப் பணியைக் காளமேகப்புலவரும் , 
இரட்டைப்புலவர்களான முதுசூரியாரும் , இளஞ்சூரியாரும் , வியந்து 
பாராட்டியுள்ளனர் . மேலும் பதினான்காம் நூற்றாண்டின் இறுதியில் 
வாழ்ந்த சிவரூபானந்த தேசிகர் சிவப்பிரகாசப் பெருந்திரட்டை 
உருவாக்கினார் . இவையாவும் சைவச்சித்தாந்தக் கருத்துக்களை 
வலியுறுத்தும் நூல்களாக விளங்கின . தத்துவ சாத்திரத்தை அதிலும் 
குறிப்பாக சைவ சித்தாந்தத்தைப் பற்றி அமைந்த நூல்கள் தவிர 
அவ்வியக்கம் பற்றிய பக்திமயமான பாடல் நூல்கள் பலவும் படைக்கப் 
பெற்றன . அவை பொதுவாக இறைவனைப் பற்றியும் அங்கு 
காட்சியளித்த மூர்த்தியைப் பற்றியும் கூறுவனவாக அமைந்தன . 
இவையனைத்தும் சமய வளர்ச்சிக்கும் பக்தி நெறிவழிபாட்டிற்கும் 
உறுதுணையாக அமைந்தன . பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பக்தி 
இசைப்பாடல்களை அருளிய அடியார் அருணகிரி நாதர் , முருகக் 
கடவுளின் பால் எல்லையற்ற இறையன்பராகி சைவ சித்தாந்தக் 
கருத்தக்களை உரைப்பதில் ஈடுபட்டார் . தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் 
அமைந்த முருகன் கோயிலுக்குச் சென்று வழிபட்டார் . 
பழனியாண்டவருடன் இவருக்கிருந்த பற்று எல்லையற்றது . 
முருகப்பெருமானைப் பற்றிப் பல்வேறு பண்ணில் இசைத்துள்ள 
ஆயிரத்து முன்னூற்றி அறுபது பாடல்கள் அடங்கிய திருப்புகழ் 
அனைவரது உள்ளத்தையும் கனிந்துருகச் செய்யும் பாடல் திரட்டாகும் . 
இந்துமதப் புராணக்கருத்துக்களைத் தம்பாடல்களின் வழியே 
வெளிப்படுத்தியுள்ள இவருடைய சமயப்பணி அளப்பரிது . 


தமிழ் அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய அரும்பெரும் 
கருத்துக்களைச் செய்யுள் வடிவிலேயும் , புராணவடிவிலேயும் இயற்றினர். 
பதினைந்தாம் நூற்றாண்டில் இயற்றப்பெற்ற வில்லிபுத்தூரார் பாரதம் 


3. விமலானந்தம் , மது , ச . தமிழ் இலக்கிய வரலாறு தொக்தினூ ப . 295 


140 


நல்ல எளிய மக்களையும் கவரக் கூடியதாக அமைந்தது . கி.பி. 
பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் சிதம்பரத்தில் வாழ்ந்த 
திருமலைநாதர் என்ற பன்மொழி அறிஞர் வடமொழித் தல புராணத்தை 
ஒட்டி சிதம்பரம் கோயிலின் மாண்பை ஒரு நூலாக அமைத்துப் பாடினார் . 
இது அக்கோயிலின் தலபுராண வரலாற்றை விளக்குவதாகும் . மேலும் 
மதுரைச் சொக்கநாதர் என்ற தலைப்பில் பாடிய கவிதையில் 
மதுரையம்பதியிலுள்ள பெருமானின் சிறப்பை வர்ணித்துள்ளார் . 
கிருஷ்ணதேவராயரது ஆட்சிக்காலத்தில் வாழ்ந்த ஞானப்பிரகாசர் என்ற 
அறிஞர் கிருஷ்ணதேவராயரின் ஆட்சியின் அருமை பெருமைகளைப் 
பாடியுள்ளார் . மேலும் சிறந்த சமய மையமாக விளங்கிய காஞ்சியின் 
சிறப்பையும் மாண்பையும் போற்றும் கச்சிக் கலம்பகத்தை இயற்றினார் . 
அறநெறியையும் , சத்திய நெறிமுறைகளையும் உணர்த்தும் அரிச்சந்திர 
புராணத்தை வீரகவிராசர் என்பவர் தமிழில் மொழி பெயர்த்தார் . மேலும் 
பல அரிய நூல்களை தமிழில் மொழிப் பெயர்த்தார் . கிருஷ்ண 
தேவராயருக்குப்பின் ஆட்சிக்கு வந்த அச்சுதராயரும் . சதாசிவராயரும் 
தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தனர் . இவர்கள் காலத்தில் 
வாழ்ந்த மறைஞான சம்மந்தர் என்ற அறிஞர் சைவநெறிகளையும் 
கருத்துக்களையும் பலநூல்கள் வாயிலாக வெளிப்படுத்தி , தமிழுக்கு 
அரும்பணி செய்துள்ளார் . அவற்றுள் சைவ சமய ஆராய்ச்சி , முக்திநிலை . 
சிவதருமோத்திரம் , ஆகியன் சிறந்தவைகளாக் கருதப்படுகின்றன . 


தலபுராண நூல்கள் : கோயிலின் பெருமைகளையும் , அத்தெய்வத்தின் 
சிறப்பையும் பக்தி ரசம் சொட்டப் பாடப்பெற்ற நூல்கள் நாளடைவில் 
அக்கோயிலின் வரலாற்றை விளக்கும் தல புராணங்களை இயற்றத் 
தூண்டின. வரலாற்றில் பதிநாறாம் நூற்றாண்டு தலபுராண காலமாகக் 
கருதப்படுகிறது . கி.பி. பதினேழாம் நூற்றாண்டில் பக்திமயமான பல 
நூல்களை எழுதிய குமரகுருபரர் சில கோயில்களின் பக்தி மாண்பை 
விவரித்துள்ளார் . இவரது கவிதைகள் முருகப் பெருமானின் 
பெருமைகளை விவரிப்பவைகளாக அமைந்தன . அவற்றுள் கந்தர் 
கலிவெண்பா என்பது முருகனைப் பற்றிய முதல் நூலாகும் . குமரகுருபரர் 
பிறவியிலேயே ஊமையாகப் பிறந்து முருகப் பெருமானின் அருளால் 
பேசும் திறன் பெற்றதாக நம்பப்படுகிறது . இவர் இயற்றிய மற்றைய சிறந்த 
நூல்களாவன; மதுரை ஈசனைப் போற்றும் மதுரைக்கலம்பகம் , மதுரை 


141 


மீனாட்சியம்மனைப் புகழும் இரட்டை மணிமாலை , திருவாரூரில் 
வீற்றிருக்கும் தியாகராசப்பெருமானின் புகழையும் சிறப்பையும் விளக்கும் 
திருவாரூர் நான்மணிமாலை மற்றும் வைத்தீஸ்வரன் கோயில் முருகப் 
பெருமானைப் போற்றும் பிள்ளைத் தமிழ் போன்றவைகளாகும் . 


தெலுங்கு : ஒரு மொழியின் வளர்ச்சி என்பது அது பல்துறைகளிலும் 
முழுமைப் பெற்ற நிலையைத்தான் குறிப்பிட முடியும் . ஏனெனில் இலக்கிய 
வளர்ச்சி , இலக்கணப் பாங்கு , நாடக அமைப்பும் அதன் நுண்கருத்து 
விளக்கமும் , இசைத்துறையின் வளர்ச்சி போன்ற அனைத்துத் 
துறைகளும் செழிப்புடன் வளர்ந்தால்தான் அது மேன்மை நிலையை 
அடைய முடியும் . விஜய நகர ஆட்சியின் காலம் தெலுங்கு மொழி 
வளர்ச்சியின் மறுமலர்ச்சிக் காலமாகக் கருதப்படுகிறது . கி.பி. 
பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை தெலுங்கு மொழி வளர்ச்சி 
பெறவில்லை . விஜய நகர காலத்தில் தெலுங்கு ஆட்சி மொழியாக 
மட்டுமன்றி பல்துறை அறிஞர்கள் அதன் வளர்ச்சியிலும் பெரும் பங்கு 
கொண்டனர் . இக்கால கட்டத்தில் வடமொழியிலிருந்தும் . பிற 
மொழிகளிலிருந்தும் அரிய படைப்புகள் தெலுங்கில் மொழி 
பெயர்க்கப்பட்ட போதிலும் கி.பி. பதினாறாம் நூற்றாண்டில் தான் 
தெலுங்கின் வளர்ச்சி உச்ச நிலையை அடைந்தது . மேலும் முகமதியத் 
தாக்குதலால் சீரழிந்த இந்துக்களின் தக்காண அரசில் வீற்றிருந்த அறிஞர் 
பெருமக்கள் விஜயநகர அரசிடம் தஞ்சம் அடைந்தனர் . எனினும் இலக்கிய 
உள்ளம் படைத்த ஆட்சியாளர்கள் அவர்களைப் போற்றிப் பாதுகாத்தனர் . 


விஜய நகர காலத்தில் அறிஞர்கள் மட்டுமின்றி அரசர்களும் , 
அரசிகளும் தெலுங்கில் புலமை பெற்றிருந்ததை அவர்களின் 
படைப்புகளிலிருந்து அறிய முடிகிறது . விஜய நகர மரபினர் அனைவரும் 
புலவர்களுக்கும் , அறிஞர்களுக்கும் பாதுகாப்பாக இருந்து அவர்களை 
உற்சாகப்படுத்த பலவிலை உயர்ந்த கொடைகளையும் , கிராமங்களையும் 
வழங்கினர் . சாளுவ மரபைச் சார்ந்த சாளுவ நரசிங்கரின் ஆதரவையும் 
அபிமானத்தையும் பெற்ற புலவர் பிணவீரபத்ரர் தெலுங்கில் பல புகழ் 
பெற்ற நூல்களைப் படைத்தார் . பதினைந்தாம் நூற்றாண்டுடன் பிற 
மொழியின் ஆதிக்கம் குறைந்து தெலுங்கிலேயே சுயமாகச் சிந்தனை 


4 . 


Basham , A.L. " The Wonder that was india " P.394 . 


142 


செய்தும் கற்பனை செய்தும் வெளிவந்த நூல்களுக்கு மக்களிடையே 
வரவேற்பு இருந்தது . பதினாறாம் நூற்றாண்டு முதல் பிரபந்தம் என்ற 
புதுவகை இலக்கியம் உருவானது . இது தலைவன் , தலைவியின் 
கதையைச் செய்யுள் வடிவில் கூறும் முறையில் அமைந்தது . விஜய நகர 
ஆட்சியாளர்கள் ஒய்சாளர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி கலைகளைப் 
பாதுகாத்து வளர்த்தனர் . விஜய நகர ஆட்சியாளர்கள் தங்களின் 
அறிவாற்றலாலும் , திறமையாலும் பல நூல்களைப் படைத்ததன் 
வாயிலாக அவர்களின் இலக்கிய ஈடுபாட்டை உணரமுடியும் . 
கிருஷ்ணதேவராயரின் அரசவைப் புலவராக வீற்றிருந்த நந்தி 
திம்மண்ணா என்பவர் பாரிசாத பகர்ணம் என்ற பிரபந்தத்தை 
உருவாக்கினார் . அரசவைப் புலவர்களுள் சிறப்பான இடத்தைப் பெற்ற 
அல்லசானி பெத்தண்ணா, மார்க்கண்டேய புராணத்தைத் தழுவி இயற்றிய 
மனுசரிதா என்ற காப்பியம் சிறந்ததாகக் கருதப்படுகிறது மேலும் , இவர் 
ஆந்திர கவிதா, பிதா மகன் என்ற பட்டத்தையும் பெற்றவராவார் . 


வளரும் கலைகளுள் முதன்மையான இடத்தை வகிக்கும் 
நாடகக்கலை என்பது ஒரு கருத்தையோ பொருளையோ ஆண்களும் , 
பெண்களும் சேர்ந்து நடிப்பின் வாயிலாக விளக்குவதாகும் . அவர்கள் 
நடிப்பில் சமுதாயத்தைப் பற்றியும் , மதத்தைப் பற்றியும் , வரலாற்று 
நிகழ்ச்சிகளைப் பற்றியும் தத்ரூபமாக வெளிப்படுத்தினர் . இரண்டாம் 
அரிகரனின் மகன் விருபாச்சா என்பவர் தனது திறமையால் நாராயண 
விலாசமு என்ற நாடகத்தையும் , கிருஷ்ண தேவராயர் சம்பாவதி 
கல்யாணம் என்ற நாடகத்தையும் படைத்து தெலுங்கின் வளர்ச்சிக்கு 
உதவினர் . மேலும் , கிருஷ்ண தேவராயரின் காலத்தில் உத்தரராம சரிதம் . 
மாலதி மாதவா போன்ற நாடகங்கள் அரங்கேற்றப்பெற்றன . கிருஷ்ண 
தேவராயர் தம் அரசவையில் நாடகத்துறையில் வல்லமை பெற்றிருந்த 
நாகய்யா என்பவரும் அவரது மகளும் தாய்குண்டா என்ற நாடகத்தைச் 
சிறப்பாக நடத்தியதற்காக வெகுமதி அளித்துக் கௌரவித்தார் . 
கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் நன்கு தேர்ச்சி பெற்றவர் என்பதை அவரின் 
படைப்புகளினின்றும் அறியலாம் . தெலுங்கு மொழியில் ஐம்பெரும் 


5 . 


ARE No.99of 1916 


143 


காப்பியங்களுள் ஒன்றாக விளங்கும் “ ஆமுக்த மால்யத ” என்ற நூல் 
இவரது அரிய படைப்பாகும் . 


இக்காவியம் முழுக்க முழுக்க தெலுங்கு மொழியின் மரபிலே 
இயற்றப்பட்டதாகும் . இதன் கருத்துக்கள் யாவும் உண்மை நிலையைக் 
கருப் பொருளாகக் கொண்டு அமைக்கப்பட்டவை . சமுதாயத்தில் 
நடைமுறையில் உள்ள சிறு , சிறு , நிகழ்ச்சிகளை விளக்கும் கருத்துக்களும் 
இவற்றில் அடங்கியுள்ளன . இந்நூல் , கிருஷ்ணதேவராயர் வைணவ 
மதத்தில் சிறந்த ஈடுபாடு கொண்டவர் என்பதை மெய்ப்பித்துக் காட்டுகிறது . 
மேலும் திருப்பதி வெங்கடேசப் பெருமானைப் பற்றி புகழ்ந்துரைக்கும் 
இந்நூல் , பெருமானிடம் உள்ள பக்திப் பரவசத்தை வெளிப்படுத்துகிறது . 
அரசவை மொழியாக இருந்த தெலுங்கு மொழியின் சிறப்பை 
விளக்குகிறது . ஏன் தெலுங்கை சிறந்த மொழியாகக் கருதினார் 
என்பதற்கும் பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
ஆழ்வார்களுள் ஆறாவது ஆழ்வாராகக் கருதப்படும் பெரியாழ்வாரைப் 
பற்றி விவரித்துக் கூறுகிறது . இவ்வாழ்வார் மதுரையாட்சியாளனை 
வைணவ சமயத்தில் ஈடுபடச் செய்தார் . மேலும் இந்நூல் கிருஷ்ண 
தேவராயரின் படையெடுப்புகளைப் பற்றி செய்திகளையும் கூறுகிறது . 
ஆட்சியின் செயல்பாடுகளைப் பற்றியும் விளக்குகிறது . சிறந்த இலக்கிய 
ஞானியாகக் கருதப்பட்ட பெத்தண்ணா என்பவர் கிருஷ்ண தேவராயர் 
காலத்தில் வாழ்ந்தவராவார் . இவரின் அரிய படைப்புகளில் உள்ள 
சொல்வளத்தையும் , நயத்தையும் மற்ற அறிஞர் பெருமக்கள் எளிதிலே 
கைக் கொள்ள முடியாது . ஆனால் கிருஷ்ண தேவராயர் , இவரின் 
கருத்துக்கள் சிலவற்றைத் தம் படைப்பில் புகுத்தியுள்ளார் . இவர் கிருஷ்ண 
தேவராயரின் அரசவைப் புலவராகவும் பணியாற்றியுள்ளார். 


கிருஷ்ண தேவராயருக்குப் பின் வந்தோரும் 

குறிப்பாகத் 
தஞ்சையை ஆண்ட இரகுநாத நாயக்கர் போன்றோர் அரண்மனையில் 
நாடகக் கலையை வளர்க்க நாடக அரங்குகளை அமைத்து வளர்த்தனர் . 
நாடக அரங்குகள் நன்கு அலங்கரிக்கப்பட்டு அணிகலன் செய்யப்பட்டன. 


6 . 


Mahalingam , T.V. “ Administration and Social Life under 
Vijayanagar " P.375 


144 


அரசவை நாடகங்கள் இங்குதான் அரங்கேற்றம் பெற்றன . கிருஷ்ண 
தேவராயரின் இசைஞானத்தைப் பற்றி அவருடைய கிருஷ்ணாபுரக் 
கல்வெட்டு விளக்குகிறது . விஜய நகர ஆட்சியின் கீழ் சிற்றரசர்களாக 
இருந்து தஞ்சையை ஆண்ட விஜயராகவ நாயக்கர் தனது தந்தை ரகுநாத 
நாயக்கரின் 

சாதனைகளை விளக்கவும் விழாவெடுக்கவும் 
ரகுநாதாப்யுதயமு என்ற நாடகத்தை எழுதினார் . 


வடமொழி : மொழியின் தொன்மையினாலும் , வளத்தினாலும் , 
ஆதிக்கத்தினாலும் அரசவைகளில் வடமொழி போற்றப்பட்டது . குறிப்பாக 
தென்னாட்டில் வடமொழியின் செல்வாக்கு பரந்து காணப்பட்டது . 
ஆட்சியாளர்களும் , அரசிகளும் , அமைச்சர்களும் அறிஞர்களாக 
இருந்ததால் அரசவை அறிவுக் களஞ்சியமாக விளங்கிற்று . விஜய நகர 
காலத்தில் வடமொழி இலக்கியங்கள் மதத்தையோ , தத்துவக் 
கருத்துக்களையோ ஒட்டித்தான் எழுதப்பட்டன. சமய ஈடுபாட்டில் நாட்டம் 
கொண்ட ஆட்சியாளர்கள் பக்திப்பாடல்களையும் புராணக் கதைகளையும் 
வெளியிட்டனர் . முதலாம் புக்கரின் அமைச்சர் மாதவரும் , இரண்டாம் 
அரிகரனின் அமைச்சர் சாயணரும் பெரும் புலவர்களாவர். அமைச்சர் 
மாதவர் சைவ சமயத்தின் ஒரு பிரிவான அத்வைத தத்துவங்களை 
விளக்குவதில் திறமை வாய்ந்தவர் . மேலும் சட்டம் , இலக்கணம் போன்ற 
துறைகளிலும் போற்றுவதற்குரிய படைப்புக்களைப் படைத்துள்ளார் . 
இவருடைய சகோதரர் சாயனர் ரிக் வேதத்தைப்பற்றி இயற்றிய தேவப் 
பிரகாசம் என்ற விரிவுரை புகழ் பெற்றது . 


வைணவத்தில் பெரும் ஈடுபாடு கொண்ட விஜயநகர ஆட்சியாளர்கள் 
வடகலைக் கருத்தை நன்கு தெளிவுபடப் பல நூல்களில் விரித்துரைத்த 
வேதாந்த தேசிகரை அரசவைக்கு அழைத்துப் பாராட்டி தென்னகத்தில் 
சிறந்த வைணவ திருத்தலமான சீரங்கத்தில் அமர்ந்து வடமொழியிலும் , 
தமிழிலும் அரிய நூல்களை எழுதப் பணித்தனர் . கிருஷ்ண பெருமானின் 
வாழ்க்கை வரலாற்றைக் காப்பியமாக விளக்கும் யாதவாப்யுதயமும் , 
சங்கல்ப சூரியோதயம் என்ற நாடகமும் அத்வைதத்தின் குறைகளை 


7 . 


E.1.C , P . 1592 
E.I.C.P. 1592 


8 . 


Vijaya - 19 


145 


விளக்கும் சததூசனி போன்றவையும் அவரது சிறந்த படைப்புகளாகும் . 
தமிழகத்தில் விஜய நகர ஆட்சியை அமைக்கக் காரணமாக இருந்த குமார 
கம்பணாவின் மனைவி கங்காதேவி சிறந்த வடமொழிப் புலமை பெற்றவர். 


அவர் மதுரா விஜயம் என்ற வரலாற்றுச் சிறப்பு மிக்க நூலை 
வடமொழியில் படைத்துள்ளார் . இது விஜய நகர வரலாற்றை அறிய 
உதவும் சிறந்த இலக்கியச் சான்றாகும் . குறிப்பாக தமிழகத்தில் விஜய நகர 
ஆட்சி ஏற்பட்டதை விரிவாக விளக்குகிறது . முகமதியர்களின் தென்னாட்டுப் 
படையெடுப்பைப் பற்றியும் அதனால் பாதிக்கப்பட்ட இந்து மக்களின் 
சமயம் , கலாச்சரம் , பண்பாடு , பொருளாதாரம் போன்றவற்றைப் பற்றியும் 
தெளிவாக விளக்கியுள்ளார் . கங்கா தேவியார் மட்டுமல்லாமல் மற்றும் 
ஏராளமான பெண்பால் புலவர்கள் வடமொழி இலக்கிய வளர்ச்சிக்கு 
ஆற்றியுள்ள பணியை நாம் அறிய முடிகிறது . அச்சுதராயரின் அரசியார் 
திருமலாம்பா என்பவர் வரதாம்பிகா பரிணயம் என்ற நூலைப் 
படைத்துள்ளார் . புகழ் பெற்ற விஜய நகர மூன்றாம் மரபைச் சேர்ந்த பேரரசர் 
கிருஷ்ண தேவராயர் வடமொழி இலக்கியத்தில் சிறந்த தேர்ச்சி பெற்றவர். 
இவரது சம்பாவதி கல்யாணம் , உஷாபரிணயம் என்ற இரண்டு வடமொழிக் 
காப்பியங்கள் மட்டும் தற்போது கிடைக்கின்றன . அவரது மற்றைய 
படைப்புக்கள் தற்போது கிடைக்கவில்லை .10 


* காலகட்டத்தில் எண்ணற்ற புராணக்கதைகளும் நாடகங்களும் 
தோன்றின . கிருஷ்ண தேவராயரும் அவருக்குப் பின் வந்த இரகுநாத 
ராயர் . நீலகண்ட தீட்சிதர் , ஆகியோர் இயற்றியுள்ள நூல்களைத் தவிர 
சீனிவாச தீட்சிதர் போன்ற அறிஞர்களின் படைப்புகள் 

பல 
கிடைக்கவில்லையாயினும் சிலவே கிடைக்கின்றன . அவை வடமொழியின் 
வளத்திற்கு வனப்பூட்டுபவையாக அமைந்துள்ளது . ஆகவே விஜய நகர 
காலத்தில் தென்னாட்டில் வடமொழி இலக்கியம் ஓங்கி வளர்ந்தது . சமயம் 
மற்றும் தத்துவம் பற்றிய நூல்களும் , பக்திமயமான பாடல்கள் , புராணக் 
கதைகளை ஒட்டிய கவிதைகள் நாடகங்கள் , அழகுக்கலை பற்றிய 
நூல்களும் வடமொழி இலக்கியத்திற்கு வளமூட்டின எனில் மிகையாகாது . 


9 . Sastri. K.A.N. " Histroy of South India " p.350, 
10. பிள்ளை , கே.கே. தென்னிந்திய வரலாறு தொகுதி || ப . 50 


. 


146 


வடமொழியின் தொன்மையினாலும் , வளத்தினாலும் அரசவையில் அது 
தனியிடத்தைப் பெற்றது.ஆட்சியாளர்களும் வடமொழியைப் பின்பற்றியே 
நூல்களை எழுதப் பணித்தனர் . குமார கம்பணாவின் மனைவி 
கங்காதேவி சிறந்த வடமொழிப் புலமைப் பெற்றவர் . அவர் எழுதிய மதுரா 
விஜயம் விஜய நகர வரலாற்றை அறிய உதவும் சிறந்த சான்றாகவும் 
அமைந்துள்ளதை அறிய முடிகிறது . 


147 


10 


கலைகள் 


கி.பி. 14 ஆம் நூற்றாண்டின் மத்திய காலம் , தென்னிந்தியக் 
கட்டடக்கலையில் மாற்றமும் , உயர்வும் மேம்பாடும் அடையத் தொடங்கிய 
காலமெனலாம் . விஜய நகர அரசர்கள் கலை நுணுக்கங்களில் இருந்த 
விருப்பத்தாலும் ஈடுபாட்டாலும் , அதற்குச் செயல் வடிவம் கொடுக்கத் 
தொடங்கியதால் கட்டடக்கலை வளர்ச்சி மேன்மேலும் தழைக்கத் 
தொடங்கியது . இவர்களின் தெய்வ நெறி ஈடுபாட்டாலும் பக்தியின் 
முக்தியாலும் தெய்வங்களுக்குக் கோயில் எடுத்தனர் . இவற்றின் 
விளைவாக ஆங்காங்கே கட்டடக்கலை , சிற்பக்கலை வளரத் தொடங்கின . 
ஏறத்தாழ மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேல் இந்துப் பேரரசை ஏற்படுத்திய 
விஜய நகர அரசு திராவிட நாட்டில் பரிபாலனம் செய்து கட்டடக்கலையில் 
திராவிடப்பாணி என்ற புதுமுறையை ஏற்படுத்தியது என்று சொன்னால் 
அது மிகவும் ஏற்புடையதே . 


அரண்களால் 


2 


விஜய நகர 

அரசின் தலைநகர் ஏழு 
சூழப்பட்டிருந்ததாக அப்துர் ரசாக் என்ற அறிஞர் கூறுகிறார் . இவற்றில் 
இருந்து முகமதியச் சாயல் பின்பற்றப்பட்டிருப்பதை உணர முடிகிறது . 
வாயில் வழிகளில் வளைசல் கட்டும் பீப்பாய் போன்ற முகமதிய முறையும் 
கோட்டைகளையும் , அவற்றின் உறுப்புகளையும் அமைப்பதில் இந்து 
முகமதியக் கலைகளின் அம்சங்கள் காணப்படுகின்றன. கோயில்களைத் 
தவிர , அரண்மனைகள் , அரசர் கொலுவிருக்கை , அரசு கட்டில் 
மாளிகைகள் , நீர்ப்பாசன வாய்க்கால்கள் 

கலைத்திறனுடன் 
அமைக்கப்பட்ட போதிலும் சிலவே தற்போது எஞ்சியுள்ளன . மதச்சார்பற்ற 
கட்டடங்களை 


1 . 


2 . 


Percy Brown , Indian Architecture P.91. 
பிள்ளை , கே.கே. தென்னிந்திய வரலாறு 
Saletore , R.N. " E.I.C. ” P.1521 . 


தொகுதி ப . 101 . 


3 . 


148 


நாம் காணக் கிடைப்பனவாயிருப்பதால் அரசர்கள் எம்மதமும் சம்மதம் 
என்ற உயரிய கோட்பாட்டையுடையவர்களாயிருந்தனர் எனலாம் . 
கலைகளின் ஒருங்கிணைப்பாகத் திகழ்ந்த வெற்றி மாளிகைப் பற்றி 
பெர்சிபுரோன் என்ற அறிஞர் விரிவாகக் கூறியுள்ளார் . 


கோயில்கள் 


விஜய நகர காலத்தில் , தலைநகரிலும் பேரரசின் மற்ற பகுதிகளிலும் 
அமைந்த கோயில்களில் புதிய நிர்மாண முறைகள் கையாளப்பட்டன. 
முதலாவதாக , கோயில்கள் அளவில் பெரிய மாளிகைகளையொத்தும் , 
அழகிய மண்டபங்களையும் , கூடங்களையும் கோயிலுக்குள் பெற்று 
அமைந்தன . மேலும் கல்யாண மண்டபம் , நூற்றுக்கால் மண்டபம் . 
ஆயிரங்கால் மண்டபம் , சித்திர மண்டபம் , சேஷாத்திரி மண்டபம் , சேட்ட 
மண்டபம் , சகஸ்ர மண்டபம் , ஊஞ்சல் மண்டபம் , வசந்த மண்டபம் , வாகன 
மண்டபம் , ரங்க மண்டபம் , கண்ணாடி மண்டபம் என்று கட்டடக்கலையை 
வளர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பை அளித்தனர் . திராவிடப் பாணி 
என்று சொல்லப்படும் விஜய நகரப் பாணியை ( Vijaya Nagar Style ) 
ஏற்படுத்திய இவர்களது பணி வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றுள்ளது . 
மேலும் , இந்திய வரலாற்றில் குறிப்பாகத் திராவிடப் பண்பாட்டில் 
மறுமலர்ச்சி ஏற்படுத்திய காலமாகும் . கட்டடக்கலை என்பது இயந்திர 
வேலைப்பாடு போன்றல்லாது காலாகாலம் நிலைத்து நிற்கக் கூடிய 
தொலை நோக்குச் சிந்தனையில் , கட்டடக் கலையைக் கையாண்டனர் . 


சிறந்த வைணவர்களாக இருந்த விஜய நகர அரசர்கள் மற்ற 
மதங்களையும் போற்றினர் . குறிப்பாக , சிவன் , முருகன் , கணேசர் போன்ற 
தெய்வங்களுக்கும் கோயில்கள் வடித்துள்ளனர் . முகமதியர்களின் 
தென்னகப் படையெடுப்பு குறிப்பாக கோயில்களைப் பாதித்தது . கலை 
வளர்ச்சியைப் பாதித்ததுமல்லாமல் தென்னிந்தியக் கட்டடக்கலையைச் 
சீர்குலைத்ததென்றால் மிகையாகாது . அவ்வாறு பாதிக்கப்பட்ட கோயில்கள் , 


4 . 


Shukla , D.N. “ Hindu Science of Architecture ” P.517 . 
பிள்ளை , கே.கே. தென்னிந்திய வரலாறு தொகுதி | ப . 95 
Ed . H.M. Nayak & B.R. Gopal , " South Indian Studies " P.665 . 
Shukla , D.N. “ Hindu Science of Architecture ” P.516 . 


6 . 


7 . 


149 


கட்டடங்களை இவர்கள் செப்பனிட்டார்கள் . பெர்சிபுரோன் என்ற அறிஞர் 
இந்தியக் கட்டடக்கலையைப் பற்றிக் குறிப்பிடும் போது முதிர்ச்சியடைந்த 
கட்டடக்கலை என்றும் இது எல்லாவற்றுக்கும் எடுத்துக்காட்டாக உள்ளது 
என்றும் குறிப்பிடுகிறார் . முறைப்படி காலவழிபாடுகளும் , 
தெய்வங்களுக்கு விழாக்களும் எடுக்கப்பட்டன . ஆண்டு தோறும் 
நடைபெறும் திருக்கல்யாண விழாவில் பெருமானையும் அம்மனையும் 
வீற்றிருக்கச் செய்ய நடுவில் ஓர் உயர்ந்த கலை நுட்பங்களடங்கிய 
மண்டபத்தைக் கட்டினர் . 


விஜய நகரக் கோயில்கள் நீண்ட சதுர வடிவமைப்பைப் 
பெற்றிருக்கின்றன . இவர்களது முன்னோர்களான கடம்பர்கள் , மேற்குச் 
சாளுக்கியர்கள் , இராட்டிரக்கூடர்கள் , காகாத்தியர்கள் , யாதவர்கள் , 
பல்லவர்கள் , ஒய்சாளர்கள் போன்றவர்களின் கட்டடக்கலையின் 
நுணுக்கங்களை ஏற்று விஜயநகரப் பாணியில் வடிவமைத்தனர் .10 
கோயிலின் முன்னணியில் மகாமண்டபத்தையும் , நடுவில் அர்த்த 
மண்டபத்தையும் , இறுதியில் மூலக்கோயில்களையும் அமைத்துக் 
கர்ப்பக்கிரகத்தில் கடவுளை (கருவறை அமைத்து வழிபட்டனர் . 


கருவறை அஜந்தாவில் உள்ள புத்தப் பள்ளியின் சாயலில் 
அமைக்கப்பட்டது . முதலில் வெறுமனே அமைக்கப்பட்டாலும் 
காலப்போக்கில் அச்சுவர்களில் கலைநுணுக்கங்களையும் சித்திர 
வேலைப்பாடுகளையும் உட்புகுத்தினர் .கி.பி. 8 ஆம் நூற்றாண்டில் 
இராட்டிரக்கூட அரசனான முதலாம் கிருஷ்ணா எல்லோராவில் அமைத்த 
கைலாசநாதர் கோயில் அமைப்பைத் தங்களது கோயிலின் முகப்பு 
வாயிலில் பிரமாண்ட பாணியில் அமைத்தனர் .11 சாஞ்சியில் உள்ள 
புத்தஸ்தூபியின் கலைப்பாணியை இராட்டிரகூடர்கள் கைலாசநாதர் 
கோயிலில் வடிவமைத்தனர் . 


8 . Shukla , D.N. " Hindu Science of Architecture " P.516 . 
9 . Ed . H.M. Nayak & B.R. Gopal , " South Indian Studies" P.666 . 
10. Saletore, R.N. " E.I.C. " P.1589 . 
11. Ibid P. 1589 . 


150 


விஜய நகரக் கோயிலின் முகப்பு வாயில் கருவறை வரை நீண்டு 
அமைந்துள்ளது . 

12 

திராவிட தேசம் முழுவதும் திராவிடப்பாணி 
கட்டடக்கலையைப் பார்த்தாலும் இக்கலைக்குப் பொலிவூட்டும் வகையிலே 
புத்துயிர் அளித்தது . விஜய நகரத்திலுள்ள வித்தல சாமி கோயிலும் 
இராமசாமிக் கோயிலும் கலைகளின் இருப்பிடமாகவும் காட்சியிடமாகவும் 
விளங்குகின்றன.துங்கபத்திரை கரையின் தென்கரையில் அமைந்துள்ள 
விஜய நகரம் , விஜய நகர அரசின் தலைநகரமாகவும் கட்டடக்கலையின் 
தலைநகரமாகவும் விளங்கியது . இக்கோயில்கள் சிற்பம் , ஓவியம் 
அவைகளை வடித்த , எழுதிய கலைஞர்கள் , வாழ்வியல் நிழ்ச்சிகளை , 
கதைகளை அவ்வடிவிலே கண்டனர் . மேலும் போர் வீரர்கள் யானை , 
குதிரை , மற்றும் பல உருவங்களைச் சிலையாக வாழ்வியல் 
நிகழ்ச்சிகளோடு ஒப்பிட்டுக் காட்டியுள்ளனர் . 14 விஜய நகரக் 
கட்டடக்கலைப் பாணியில் உள்ள கோயில்களை வேலூர் , காஞ்சிபுரம் , 
சீரங்கம் , 

கும்பகோணம் , விருஞ்சிபுரம் , இராமேஸ்வரம் , 
திருவண்ணாமலை , சிதம்பரம் போன்ற இடங்களில் காணலாம் . 


13 


அம்மன் கோயில் : விஜய நகர அரசர்கள் பெண் தேவதைக்கும் கோயில் 
எடுத்தனர் . அதனைக் கோயிலின் தென்மேற்கு மூலையில் கட்டினர் . 
பிற்காலப் பாண்டியர்கள் காலத்திலும் , சோழர்கள் காலத்திலும் 
இம்முறைதான் காணப்படுகிறது . காஞ்சி வரதராஜப் பெருமாள் கோயிலில் 
உள்ள அம்மன் கோயிலில் மிகப் பிரமாண்டமான முறையிலே 
கட்டப்பட்டது . இக்கோயிலில் கட்டப்பட்ட விமானம் கல்யாண கோட்டி என்று 
அழைக்கபடுகிறது . சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள வேதவல்லி 
நாச்சியார் கோயில் சதாசிவராயர் காலத்திலே கட்டப்பட்டது . 


துறவியர் கோயில்கள் ( Shrines for saints ) : ஸ்ரீ வைணவக் 
கோயில்களில் , ஆழ்வார்களுக்கும் , ஆச்சாரியர்களுக்கும் தனித்தனியாகக் 


12. Saletore , R.N. " E.I.C. ” P.P. 1589-90 . 
13. Shukla , D.N. " Hindu Science of Architecture" P.517 . 
14. Aiyanagar, S.K. “ Some Contributions of South India to Indian Cul 

ture " P.306 
15. Ed . H.M. Nayak & B.R. Gopal " South Indian Studies " P.667 . 


151 


கோயில்கள் கட்டப்பட்டன . பிற்கால விஜயநகர அரசர்கள் வைணவர்களாக 
இருந்ததால் அவர்கள் வைணவத் தலங்களை ( ஆச்சார்யா கோயில் ) 
அமைத்தும் அவற்றிற்கு தாராளமாகக் கொடை வழங்கியும் , சிறந்த 
முறையில் விழாக்கள் எடுத்தனர் . விழாக்கள் நடைபெறவும் , தினகால 
வழிபாடுகள் முறையாக நடைபெறவும் , கோயிலுக்கு நிலங்கள் 
வழங்கப்பட்டு அவற்றின் மூலம் வரும் வருவாயைக் கொண்டு இப்பணிகள் 
செய்யப்பட்டன . இவை காஞ்சி , சீரங்கம் , திருப்பதி , ஸ்ரீபெரும்புதூர் போன்ற 
வைணவத் தலங்களிலே சிறப்பாக நடைபெற்றன. 


விமானம் : கோயில் கட்டடக்கலையில் இரண்டுமுறையைப் பின்பற்றினர் . 
ஒன்று கோயிலின் முகப்பு வாயிலில் கட்டப்படும் உயரமான பல அடுக்குக் 
கட்டடத்திற்குக் கோபுரம் என்றும் , கருவறையின் மேல் பல தட்டுகளைக் 
கொண்டு உயரமாகக் கட்டப்பட்ட கட்டடத்திற்கு விமானம் என்றும் 
பெயரிட்டழைத்தனர் . விமானம் சோழர்களால் கட்டப்பட்ட தஞ்சை 
இராஜராஜேஸ்வரம் போன்று பல அடுக்குக்களைக் கொண்டிருந்தாலும் 
அவை போன்று முற்றிலுமாகக் கற்களினால் கட்டப்படவில்லை . 
இருந்தாலும் , ஆங்காங்கு கிடைத்த கற்களைக் கொண்டு சுண்ணாம்புக் 
காரையால் கட்டினர் . கோபுரத்தின் மேல் சோழ , பாண்டியர்களைப் 
போலன்றி மிகப் பெரிய ஸ்தூபியை வைத்தனர் .17 


கோபுரங்கள் : கிருஷ்ண தேவராயரால் காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்ட ஏகாம்பர 
நாதர் கோயில் கோபுரம் மிகப் பெரியது . பத்துத் தட்டுகளடங்கிய 
இக்கோபுரத்தின் உயரம் 188 அடியாகும் . கோபுரத்தின் வெளிச்சுவற்றில் 
பற்பல சிற்பங்கள் வடிக்கப்பட்டன . அவை புராணங்களில் வரும் 
காட்சிகளை எடுத்துக்காட்டுபவைகளாகவும் , தெய்வ வழிபாட்டின் 
நெறிகளை உணர்த்துபவைகளாகவும் அமைந்துள்ளன . அவற்றின் 
உருவங்களுக்கு நிகழ்ச்சியின் செயல்பாடுகளுக்கு உகந்தாற் போல் பல 
வண்ணங்கள் தீட்டப்பட்டன . காஞ்சி வரதராஜப் பெருமாள் கோயிலின் சில 
பகுதிகள் விஜய நகர மன்னர்களால் கட்டப்பட்டன . 


18 


16. Ibid P.667 . 
17. Saletore , R.N. " E.I.C." P. 1590 . 
18 . பிள்ளை , கே.கே. தென்னிந்திய வரலாறு 


தொகுதி | ப . 100 . 


152 


ஒய்சாளர்களும் காகாத்தியர்களும் சாதாரணக் கற்களைத்தான் 
கட்டடக்கலையில் பயன்படுத்தினர் . ஆனால் விஜய நகர அரசு சித்திர சிற்ப 
வேலைப்பாடுகளையும் வடிக்க உகந்த உயர்ந்த நற்கற்களைக் 
கையாண்டு புதிய தொழில் நுட்பங்களின் மூலமாகக் கட்டடக் கலைக்குச் 
சிறப்பளித்தனர் . 19 மேலும் கரடு முரடான கற்களிலும் தங்களது 
கைவன்மையால் சிறப்பான கலை நுட்பத்தைக் கண்டனர் . விஜய நகர 
கோபுரத்தின் வெளிப்புரத்திலும் தெற்கத்திய மரபு முறையே 
( southern tradition ) காணப்பட்டது . ஆனால் இவர்களின் சிற்ப 
வடிவங்களிலும் , அவற்றின் ஆபரண அலங்கரிப்பிலும் வடக்கத்தியச் 
சாயல் காணப்படுகிறது . 
இராய கோபுரம் ( Raya Gopuram ) : விஜய நகர காலத்தில் கோயில்களில் 
வாயில் கோபுரங்கள் பல அடுக்குகளைக் கொண்டதாகக் கட்டப்பட்டன . 
அவை பிரமாண்டமான அளவிலே உயர்ந்து காணப்பட்டதால் கிருஷ்ண 
தேவராயரின் நினைவாக அவற்றை இராய கோபுரம் என்று அழைப்பர் .20 
கி.பி. 1509 முதல் கி.பி. 1529 வரை ஆட்சி செய்த கிருஷ்ண தேவராயர் 
காஞ்சி , திருவண்ணாமலை , சிதம்பரம் போன்ற கோயில்களின் 
கோபுரங்களைக் கட்டினார் . காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் ,, 
திருவண்ணாமலை அருணாசலேசுவரர் கோயில் , சிதம்பரம் நடராஜர் 
காளகஸ்திகோயில் போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகும். கட்டடக்கலையின் 
அணிகலனாக விளங்கும் விஜயநகரவித்துல சாமி கோயிலும் கசா இராமசாமி 
கோயிலும் கி.பி. 1513 இல்கிருஷ்ணதேவராயரால் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதை 
அவருடைய சந்ததியினர் முடித்தனர் . இக்கோயில் ஆறு கட்டுமான 
அமைப்புகளைக் கொண்ட தூண் மண்பங்களைக் கொண்டது." 


21 


கி.பி. 1327 இல் முகமதியர்களின் தென்னகப் படையெடுப்பால் 
சீரங்கம் கோயில் விக்ரகத்திற்கு பாதிப்பு நிகழாமலிருக்க இந்து மத பக்தர்கள் 
சீரங்கநாதர் விக்ரகத்தைச் சித்தூர் மாவட்டத்திலுள்ள திருப்பதிக்கு எடுத்துச் 


19. Ed . H.M. Nayak & B.R. Gopal “ South Indian Studies ” P. 665 . 

Nagaswamy, R. “ The Art of Tamilnadu ” P. 8 . 
21. Shukla , D.N. “ Hindus Science of Architecture" P.517 . 


153 


Vijaya - 20 


சென்று பாதுகாப்பாக வைத்திருந்தனர் . எனவே முகமதியர்களின் 
அட்டூழியங்களுக்கு முடிவு கட்ட புக்காவின் மகன் குமார கம்பணா 
திட்டமிட்டார் . அதன்படி அவர் கி.பி. 1372 இல் மதுரை வரை படையெடுத்துச் 
சென்று முகமதியர்களின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் . 
அதன்பின் அவர் முகமதியத் தாக்குதலால் அழிவற்ற கோயில்களில் 
திருப்பணியை மேற்கொண்டார் . பெரும் தாக்குதலுக்கு உட்பட்ட சீரங்கம் 
கோயிலைச் செப்பனிட்டு சீரங்கநாதர் விக்ரகத்தை மீண்டும் 
அக்கோயிலிலே நிறுவித் திருப்பணி செய்தார் .22 


நுணுக்கங்கள் 


தூண்கள் கி.பி. 7- 8 ஆம் நூற்றாண்டுப் பல்லவ காலத்துத் தூண்களைப் 
பார்க்கும் போது தூண்களில் அவ்வளவாகக் கலை 
தென்படவில்லை . மாறாக , தூண்களில் படிப்படியாகவும் , வரந்தை 
வரந்தையாகவும் இவைகள் இல்லாமலும் இருக்கின்றன. பல்லவர்களின் 
ரதக் கோயில் அமைந்துள்ள மாமல்லபுரத்தில் வட்ட வடிவத் தூண்களும் 
இரட்டை வடிவ விளிம்புகளைக் கொண்ட தூண்களும் காணப்படுகின்றன . 
இந்த முறையை விஜய நகர அரசரும் பின்பற்றினர் .23 விஜய நகர , சதுரத் 
தூண்களைப் பற்றி ஆராயும் போது பல்லவர்களின் மகாபலிபுரத்திலுள்ள 
மூன்றாவது கோயில் தூண்கள் , எல்லோராவிலுள்ள தூணின் கலை 
நுணுக்கங்களைப் பெற்று இருந்தது . பின்னாளில் அது விஜய நகரத்திலும் 
பின்பற்றப்பட்டது . இதைப் போன்ற அமைப்பை திருவானைக்கா 
ஜம்புகேஸ்வர கோயிலிலும் காணலாம் . மேலும் சோழர்கள் காலத்தில் 
கி.பி. 11 ஆம் நூற்றாண்டில் தூண்களின் உச்சியில் இருபுறங்களிலும் 
சற்றே வளைந்த வேலைப்பாடுகள் காட்சியளிக்கின்றன . பாண்டியர்கள் 
காலத்தில் உள்ள கி.பி. 13 ஆம் நூற்றாண்டுத் தூண்களின் உச்சியில் 
இருபுறங்களிலும் வளர்ந்தும் அதன் கீழ் பூ போன்ற கும்ப அமைப்புகளும் 
செதுக்கப்பட்டுள்ளன . 


கி.பி. 15 ஆம் நூற்றாண்டில் விஜய நகரத் தூண்களில் இதுவரை 
இல்லாத கலை நுணுக்க சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்கள் ஒரே 


22. Calambur Sivaramamurti , " The Art of India " P.520 . 

ARE No.55of 1892. ARE No. 18 of 1899. ARE No. EIV 322 . 

ARE No. ER 1903-4.P.12 . 
23. Saletore , R.N. EIC P.P. 1589-90 . 


154 


வேலைப்பாடுகள் , 


ஆகியவை 


மாதிரியாக இல்லாமல் பல்வேறு விதமாகக் காணப்படுகின்றன. பார்ப்பவர் 
கண்களைப் பிரமிக்க வைக்குமளவிற்கும் , வர்ணிக்க முடியாத அளவுக்கும் 
உள்ளன . கற்பனைக்கெட்டாத விலங்குகளின் உருவங்களின் சிற்ப 

போர்க்காட்சிகள் , வாழ்க்கை நிகழ்ச்சிகளைத் 
தத்துருவமாக எடுத்துக் காட்டும் காட்சிகளைக் கொண்ட சிற்பங்கள் 

மடங்கிய தூண்களின் நாற்புரத்திலும் விசித்திர 
வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன . வட ஆற்காடு மாவட்டத்திலுள்ள 
விருஞ்சிபுரம் மார்க்கசாகேஸ்வர கோயில் கல்யாண மண்பத்தில் வரிசை 
வரிசையாக மிக உயர்ந்த எடுப்பான தூண்கள் , இத்தூண்களின் அடியில் 
மாறாத உருவங்களின் அமைப்புகள் ஆகியவை சித்தரிக்கப்பட்டுள்ளன. 
தூண் முழுவதும் பல்வேறு உருவங்களும் , தூணின் உச்சியின் 
இருபுறங்களிலும் வளைந்த விளிம்புகளும் அவைகளில் 
வேலைப்பாடுகளும் நிறைந்துள்ளன . 24 

காஞ்சிபுரத்தில் வரதராஜப் பெருமாள் கோயிலில் உள்ள 
நூற்றுக்கால் மண்டபம் விஜய நகரக் கலை வளர்ச்சிக்கு ஓர் எடுத்துக்காட்டு , 
மேலும் அங்கே ஏகாம்பரநாத சாமி கோயிலில் உள்ள ஆயிரங்கால் 
மண்டபம் 25 சிற்பக் கலையின் உன்னத மேம்பாட்டையும் இதற்கு முன் 
எக்காலத்திலும் இல்லாத அளவுக்கு சிற்ப வேலைப்பாட்டுத் தூண்களையும் 
கொண்டது . சீரங்கம் கோயிலில் உள்ள ( Horse Court or Seshagiri 
Mandapam ) சேஷகிரி மண்டபத்தில் உள்ள தூண்களில் சிற்ப 
வடிவிலேயுள்ள மிருகங்கள் , குறிப்பாகக் குதிரைகள் முன்கால்களை 
ஒன்பது அடி உயரத்திற்கு உயர்த்திக் குதித்துப் போருக்குச் செல்வதைப் 
போல உள்ள காட்சி அக்காலப் போர் நடவடிக்கையைக் காட்டுகிறது . 


26 


விஜய நகரத் தூண் அமைப்பு , சதுர வடிவமாகவும் , வட்ட 
வடிவமாகவும் கலை 

நுட்பங்களைக் கொண்ட விளிம்புகளை 
உடையதாகவும் இருந்தன . கிருஷ்ண தேவராயர் சோழர்களின் 
கலைப்பாணியை பின்பற்றி சிதம்பரத்தில் அமைத்த மண்டபத்தில் இரட்டை 
விளிம்புகள் கொண்ட கலைநுட்பத்தூண்களைக் காணலாம் .இது போன்ற 


24. Percy Brown , " Indian Architecture " P. 94. 


25. Ibid : P.94 . 
26. Ibid P. 94 . 


155 


அமைப்பு திருச்சிராப்பள்ளியிலும் காணப்படுகிறது . தெய்வங்களின் 
பல்வேறு நிலைகளைப் பற்றியும் , அவைகளை வழிபடும் முறையைப் 
பற்றியும் அத்தெய்வங்களின் வாகனங்களையும் தூண்களில் காணலாம் . 
தூண்களில் போருக்குச் செல்லும் போர் வீரன் மிருகத்தின் மீது 
போர்க்கருவிகளுடன் அமர்ந்து கம்பீரமாகக் காட்சியளிக்கும் சிற்ப 
ஒவியங்களும் , அவற்றைப் பின் தொடர்ந்து பல்வேறு மிருகங்களும் , 
படை வீரர்களும் போருக்கு ஆயத்தமான நிலையிலே செல்லும் 
காட்சிகளும் , மெய்சிலிர்க்க வைக்கின்றன . வேலூர்க் கோயிலில் திருவிழா 
மண்டபம் , அம்மண்டபத் தூண்களில் பல்வேறு வேலைப்பாடுகளுடன் 
கூடிய சிற்ப ஓவியங்கள் , சிவனைச் சித்தரித்து அவரைச் சுற்றிப் பல்வேறு 
வாத்தியங்களைக் கொண்ட கலைஞர்கள் , அந்நிகழ்ச்சியில் எப்படி 
ஈடுபடுவார்களோ அந்தக் கோணத்தில் காணப்படுகின்றன. 


தூண்களில் நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகள் செதுக்கப்பட்டன . 
தூணின் உச்சி மட்டத்திலுள்ள பொதிகைக் கட்டைகளில் தொங்கும் தாமரை 
மொட்டுப் போன்ற அமைப்புடைய சிற்பங்கள் பல்லவர்கள் காலத்தில் 
இல்லை. விஜய நகர காலத்தில் திராவிடச் சிற்பமே உச்சநிலை அடைந்தது 
எனலாம் . கோயில்கள் , மண்டபங்களின் முகப்பு வாயில்களில் உள்ள 
பெரிய தூண்களைச் சுற்றி அழகிய சிற்ப வேலைப் பாடுகள் நிறைந்த சிறு 
சிறு தூண்கள் இணைக்கப்பட்டன . தூண்கள் வெறுமனே இல்லாமல் , 
காலை உயர்த்திக் குதித்துப் போகும் குதிரைகள் , யானைகள் முதலியவை 
கல்லில் உருவாக்கப்பட்டுள்ளன . சிறு மாடங்களில் கூரை ஓரத்திலும் 
மண்டபங்களின் மூலைகளிலும் கூடுகள் சிங்கார வேலைப்பாடுகளுடன் 
அமைந்திருந்தன . கோயில் சுவர்களில் அமைந்த மாடங்கள் அளவில் - 
பெரியனவாகஸ்தூபிகளால் அலங்கரிக்கப்பட்டும் இருந்தன . புதுமுறையில் 
விஜய நகரம் அமைத்த கோயில்களில் சிறந்தது ஹசாரா ராமசாமி 
கோயிலும் , வித்தலசாமி கோயிலுமாகும் . விஜய நகரத்து எல்லாக் 
கோயில்களையும் விட இது நிர்மாணச் சிற்பத்தில் ஒப்பற்றதாய் 
விளங்குகிறது . 28 


27. பிள்ளை , கே.கே. தென்னிந்திய வரலாறு 
28. Saletore , R.N. “ E.I.C. ” P.1581 . 


தொகுதி IIu. 95 . 


156 


அழகான வளைவு தாங்கிகளைக் கொண்ட அர்த்த மண்டபமும் 
அதன் கூரையைத் தாங்கி நிற்கும் நான்கு வளைவுத் தாங்கிகளும் சிறு 
கோயில்களின் வெளிச்சுவர்களைச் சிங்காரிக்கும் புடைப்புச் சிற்பங்களும் 
(Bas - relief ) நுழைவு மாடங்களும் கண்ணைக் கவர்கின்றன . கோயிலின் 
உட்சுவர்களில் இராமாயணம் , கிருஷ்ண லீலை போன்ற கதைகளைச் 
சித்தரிக்கும் சிற்பங்களும் வைணவக் கோயிலாக இருந்த போதிலும் 
கணேசர் , முருகர் போன்றசைவ மூர்த்திகளின் உருவங்களும் அமைக்கப் 
பட்டனவென்பது அரசர்களின் சமயப் பொறையுடைமையைக் காட்டுகிறது . 
மதுரை 

நாயக்கர்கள் விஜய நகர நாயக்கர்களின் வழித் 
தோன்றல்களாதலால் அவர்களின் கலையிலும் விஜய நகரச் சாயல் 
மிளிர்கிறது . இவர்கள் சில வேற்றுமைகளைக் கடைப்பிடித்து விஜய நகர . 
பாண்டிய கட்டடக்கலையின் சாயலை இணைத்தனர் . பேரூர்க் (கோவை ) 
கோயிலில் உள்ள மண்டபத்தில் விஜய நகர மண்டபக் கட்டக்கலையில் 
உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன . அம்மண்டபத்தில் 
உள்ள அனைத்துத் தூண்களிலும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன.29 
கல்யாண மண்டபம் : தென் ஆற்காடு மாவட்டத்தில் வேலூரில் உள்ள 
கோட்டை மத்திய கால இந்தியாவில் ஒழுங்கு செய்யப்பட்ட , பாதுகாக்கப்பட்ட 
கோட்டைகளில் ஒன்றாகும் . பாதுகாப்புடன் ஒழுங்குபடுத்தப்பட்ட கோட்டை 
வாயில்கள் , பாதுகாக்கப்பட்ட அகழி , உயர்ந்த கோபுரம் போன்றவற்றைக் 
கட்டுவித்தவர் விஜய நகர ஆதிக்கத்தின் கீழிருந்த சின்னப் பொம்ம 
நாயக்கராவார் . கோட்டையினுள் இருக்கும் கோயில் விஜய நகரக் 
கட்டடக்கலையின் மேன்மையைப் புலப்படுத்தும் கவின்மிகு கோயிலாகும் . 
அங்கே உள்ள மூலக்கோயிலும் , மண்டபங்களும் , சிறு சிறு கோயில்களும் 
பாங்குற அமைக்கப்பட்டுள்ளன . இக்கோட்டையிலுள்ள கல்யாண மண்டபம் 
எல்லாக் கலைத் திறனையும் தன்னகத்தே கொண்டுள்ளது . மண்டபத்தில் 

வரிசையாகக் கம்பீரமாகக் காட்சியளிக்கும் 
தூண்கள் , வழவழப்பாகவும் கலையைக் கற்றுத் தரும் காட்சியிடமாகவும் 
விளங்குகின்றன . அத்தூண்களில் , பின்பக்க வடிவங்களைக் கொண்ட 
குதிரைகளின் அமைப்புகள் , கற்பனை மிருகங்கள் ( Mythical Animals ) 


வரிசை 


29. Sivaramamurthy, C. “ Nataraja in Art , Thought and Literature " P.275. 


157 


சாரை சாரையாக பவனி வருதல் போன்ற காட்சிகள் வியக்கதக்கதாகவும் , 
போற்றக் தகுந்ததாகவும் அமைந்துள்ளன.30 


தூண் சிற்பங்களிலும் ஒவியங்களிலும் , போருக்கு எப்படிச் 
செல்வது , எந்தெந்தப் படை முன் செல்வது , யார் தலைமைத் தாங்கிச் 
செல்வது , எப்படிப் போரிடுவது , போன்ற காட்சிகளும் , போர் வீரர்களின் 
செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் , போர்ப்படைத் தளபதியின் உடை , 
அவனுடைய போர்க்கருவிகள் , அவனைத் தொடர்ந்து செல்ல வேண்டிய 
படை வீரர்களின் அணி வகுப்பு , போரில் வெற்றியின் நிலையைக் 
காட்டுவது , போரில் வீரர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விதி முறைகள் 
போன்ற காட்சிகளும் காணப்படுகின்றன . 


மேலும் வேட்டையாடுவதிலேயுள்ள பல்வேறு வித்தைகள் ஆங்கே 
சித்தரிக்கப்பட்டுள்ளன . குதித்துப் பாய்ந்தோடும் மிருகங்கள் , அவற்றைத் 
தொடர்ந்து சுற்றி ஒடும் மிருகங்களின் ஓவியங்கள் ஆகியன 
வரையப்பட்டுள்ளன. கொடூரமாகக் காயம்பட்ட மிருகங்கள் ஒன்றை ஒன்று 
மிஞ்சுமளவுக்கு ஆயுதங்களுடன் ஓடும் மிருக உருவங்கள் . 
இவையெல்லாம் தூண் மண்டபத்தை அழகூட்டும் சாதனங்களாக 
அமைந்துள்ளன . கோயில்களில் கல்யாண மண்டபம் நல்லிடத்தே 
அமைக்கப்பட்டு , விழாக் காலங்களிலே அம்மண்டபம் பொலிவு பெறும் . 
விஜய நகர காலத்தில் மிக்க விமரிசையாகக் கொண்டாடப்படும் 
நவராத்திரித் திருவிழாவின் போது அம்மண்டபத்தில் தெய்வங்களை 
அமர்த்தி நடன நாட்டிய இன்னிசை நிகழ்ச்சிகள் ஆயிரம் பக்தர்களைக் 
கொண்டு நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் அவர்களது முன்னிலையிலேயே 
தான் நடைபெற்றன . இவ்விழாவின் போதுதான் 
வல்லுநர்களுக்குப் பாராட்டுகளும் , 

பரிசுகளும் 
வழங்கப்பட்டுக்கௌரவிக்கப் பட்டனர் . ஹம்பி , திருப்பதி முதலிய 
கோயில்களில் துலாபார மண்டபங்கள் கட்டப்பட்டன . இவை கோயிலின் 
வடகிழக்கு மூலையில் கட்டப்பட்டன . நூற்றுக்கால் மண்டபம் மத்திய 
இடத்திலே கட்டப்பட்டது . குதிரைத்தூண்களை உடைய குதிரைக் 
கூடத்தினை சீரங்கம் , காஞ்சி வேலூர் ஆகிய இடங்களில் 


கலை 


30. Calambur Sivaramamurti , " The Art of India " P.528 
31. Ed . H.M. Nayak & B.R. Gopal " South Indian Studies" P.666 . 

158 


காணலாம் . 32 

மேலும் ஊஞ்சல் மண்டபம் , வசந்த மண்டபம் , வாகன 
மண்டபம் , ரங்க மண்டபம் , கண்ணாடி மண்டபம் போன்றவை 
பாண்டியர்களின் கட்டடக்கலையை முன் மாதிரியாகக் கொண்டு விஜய 
நகர அரசர்கள் தங்களுக்கே உரிய பாணியில் கட்டினர் . முகமதியப் 
படையெடுப்பால் சேதமடைந்த கோயில்களைக் குறிப்பாக , சீரங்கம் 
கோயிலைப் பழமை நிலையிலே மீண்டும் புதுப்பித்தனர் .33 


34 


35 


சிற்பக்கலை : சோழ மண்டலத்தில் பணிகள் பல செய்த கிருஷ்ண 
தேவராயரின் திருவுருவச் சிலை , இவர் கட்டிய தில்லை நடராஜர் கோயிலின் 
வடக்கு இராச கோபுர வாயிலின் மேற்புறம் உள்ள மாடத்தில் 
காணப்படுகிறது . 

மேலும் இக்கோபுரத்தைக் கட்டுவித்த சிற்பிகள் 
நால்வரின் உருவச் சிலைகளையும் இங்கு காண முடிகிறது . கலையை 
வளர்க்கவும் அக்கலைக்கு உருவம் கொடுத்து கலையின் அம்சங்களை 
வெளிப்படுத்தும் கலைஞர்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவையும் , 
அன்பையும் அவை எடுத்துக்காட்டுபவைகளாக உள்ளன . தஞ்சையில் 
பெருவுடையார் கோயிலை கி.பி. 11 ஆம் நூற்றாண்டின் ஆரம்பக் காலத்தில் 
தென்னிந்தியக் கோயில் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகக் கட்டுவித்த 
சோழ மாமன்னன் இராஜராஜன் அக்கோயில் நிர்மாணப் பணிக்குத் 
தன்னை அர்பணித்த இராஜராஜப் பெரும் தச்சன் என்பவனை அங்கே 
உள்ள கல்வெட்டுகளில் குறித்து அவனது திறமையை வெளிக்காட்டுவது 
போலவே , கிருஷ்ண தேவராயரும் செயல்பட்டார் என்பது இங்கே 
குறிப்பிடத் தகுந்த தொன்றாகும் . சிதம்பரம் நடராஜர் கோயில் வடக்குக் 
கோபுரத்திலே பரதக் கலையின் நூற்று எட்டுக் கர்ண மூர்த்திகளையும் , 
ஆடும் , ஆரணங்குகளின் கலை நுணுக்கச் சிற்பங்களையும் கிருஷ்ண 
தேவராயர் கட்டடக் கலை வளர்ச்சிக்கு அர்பணித்துள்ளார் .36 


32. Calambur Sivaramamurti, The Art of India " P.520 . 
33. Calambur Sivaramamurti, " The Art of India " P.503 & P.522 
34. Ibid : P.503 . 
35. Basham , A.L. “ The Wonder that was India " P.308 . 
36. Basham , A.L. " The Wonder that was India " P. 528 . 


159 


t 


சிதம்பரம் நடராஜர் கோயிலின் வடக்குக் கோபுரத்தின் உள்சுவர் 
கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்டது . மேலும் இவற்றைக் கட்டிய நான்கு 
கட்டடக் கலைஞர்களையும் அவர் குறித்து வைத்துள்ளார் . அவர்கள் 
முறையே விருத்தாசலத்தைச் சேர்ந்த சேவகப் பெருமாள் , இவரது மகன் 
விசுவமுத்து . திருப்பிரைக் கோடை திருமருங்கன் இவரது சகோதரர் 
காரணாச்சாரி முதலியோர் ஆவார் .38 கோபுரம் பல வடிவங்களில் 
அமைந்திருந்தது . காஞ்சி , திருவண்ணாமலைக் கோபுரங்கள் நேரான 
அமைப்புடையன. ஆனால் விருபாச்சா , பாம்பா பட்டி கோயில்கள் 
புறப்பக்கமாகக் கவிந்திருக்கின்றன.9 மிகப் பெரிய கோபுரங்கள் ஒன்பது 
அல்லது பதினொரு அடுக்குகளைக் கொண்டவையாகக் கட்டப்பட்டன . 


1 


ஓவியக்கலை : விஜய நகர காலத்தில் நுண்கலைகளும் செழித்துக் 
காணப்பட்டன. ஏன் என்றால் , அரசர்கள் அவற்றை வளர்ப்பதற்கு எடுத்துக் 
கொண்ட முயற்சியால் கலைஞர்களையும் , கைவினைஞர்களையும் 
போற்றி அவர்களின் திறமைக்கு வெகுமதிகள் அளித்துக் கௌரவித்தனர் . 
இறையிலி நிலங்கள் பரிசுகள் போன்றவை கலைஞர்களை 
உற்சாகப்படுத்தின . கி.பி. 1378 ஆம் ஆண்டு விஜய நகரக் கல்வெட்டு 
அரசர்கள் நுண்கலைகளைப் போற்றிப் பாதுகாத்து வளர்த்தனர் என்றும் 
பிரமாண வீடுகளின் சுவர்களில் ஓவியங்கள் பல வண்ண வடிவிலே 
வரையப்பட்டிருந்தன என்றும் கோயில்களின் 

கலைகளை 
அறங்கேற்றவும் பாதுகாக்கவும் சங்கீத மண்டபங்கள் அமைக்கப்பட்டன 
என்றும் கூறுகிறது . கோயிலின் திருவிழா நிகழ்ச்சியிலே நுண்கலைகள் 
அரங்கேற்றப்பட்டன . அரசர்கள் முன்னிலையிலேயே வெகுமதிகள் , 
பட்டங்கள் வழங்கப்பட்டன . கலைகளின் காவலிடமாக விளங்குகிற 
விருபாச்சா கோயில் மண்டபத்தில் ஓவியப் பயிற்சி மையத்தை, ஓவிய 
வடிவில் காணலாம் . வித்யாரண்ய முனிவர் பல்லக்கில் அமர்ந்திருப்பதைப் 
போன்ற ஓவியம் இந்துக்களின் வாழ்க்கை 

நிலைகளைச் 
சித்தரித்துக்காட்டும் ஓவியம் போன்றவை மிக்க வனப்பு மிகுந்தவை . கி.பி. 


40 


37. ARE No. 371 of 1913 . 
38. South India Epigraphy Annual Report 1935-36 . 
39. Saletore R.N. " E.I.C ," P.1590 . 
40 , Saletore R.N. " E.I.C." P.1591 . 


160 


15 ஆம் நூற்றாண்டில் விஜய நகருக்கு வருகை புரிந்த பாரசீகத்தூதுவர் 
அப்துர்ரசாக் , இரண்டாம் தேவராயரின் அரசவையைப் பற்றியும் , மகா 
நவமி திருவிழாவைப் பற்றியும் அவற்றின் முக்கியத்துவத்தைப் பற்றியும் 
குறிப்பிட்டுள்ளார் . அரசரின் சிம்மாசனம் பல்வேறு ஓவியங்களால் பல 
வண்ணங்களிலே கண்ணைக் கவரும் விதத்திலே தீட்டப்பட்டிருப்பதைப் 
பற்றியும் , நடன மகளிர் குடியிருந்த வீதிகளின் இரு வாயில்களும் சிங்கம் , 
வேங்கை போன்ற மிருகங்களின் வடிவிலே சித்திரங்களால் 
அலங்கரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார். 


திருவாரூர் சிதம்பரம் , திருவலஞ்சுழி , கபாலீஸ்வரர் 
திருக்கோயில்களில் சிவன் நடன நிகழ்ச்சிகள் பல்வேறு இசைக் கருவிகள் 
சூழ வரையப்பட்டிருந்தன . மேலும் சமயச் சார்பற்ற சில சிற்ப 
ஓவியங்களையும் காணமுடிகிறது .41 கோயில் சுவர்களில் சிற்பங்கள் 
செதுக்கப்பட்டன இந்துக்களின் புனித காவியமாக விளங்குகிற 
இராமயணம் , மகாபாரதத்தில் வரும் காட்சிகள் ஓவியமாகச் சுவர்களில் 
வரையப்பட்டன . மேலும் சுவர்களிலே யானை , குதிரை, காலாள் 
படைகளின் அணிவகுப்பு , யானை , குதிரைகளில் போர் வீரர் , வில் , அம்பு , 
போர்க்கருவிகளுடன் போருக்குச் செல்லும் காட்சிகள் ஆகியன 
நெஞ்சையுருக்குவதாக 

அமைந்துள்ளன. 43 கோயிலில் 
அமைக்கப்பட்டுள்ள தூண்கள் தெய்வங்களின் பல்வேறு நிலைகளைச் 
சித்தரிப்பவைகளாக அமைந்துள்ளன . இதைப் போல் விருஞ்சிபுரம் , 
சீரங்கம் போன்ற கோயில்களில் சிங்கம் , குதிரை , குரங்கு மற்றும் வன 
விலங்குகள் துள்ளிக்குதித்து ஓடுவதைப் போன்ற சித்திரங்கள் , 
மண்டபத்தின் கூரையிலும் தூண்களிலும் கல் சங்கிலிகளால் 
ஒன்றுக்கொன்று இணைந்து வரைந்துள்ள தன்மையிலிருந்து , 


41. Calambur Sivaramamuri , " The Art of India " P. 289 . 
42. Ed . H.M. Nayak & B.K.Gopal , South India Studies " P. 672 . 
43. Ed . H.M. Nayak & B.K. Gopal , South India Studies " P. 672 . 

Calambur Sivaramamuri, " The Art of India " P. 287 . 
Ariyangar S.K .; Some Contributions of South India of Indian Cul 
ture ” P.306 . 


Vijaya - 21 


161 


44 


கலைகளின் கைவண்மையைக் 

காணமுடிகிறது . 
அரசர்களும் , அவர்களின் கீழ் ஆட்சி செலுத்திய ஆட்சியாளர்களும் 
கலைஞர்களைப் போற்றினர் . அவர்களின் திறமையைப் பாராட்டும் 
விதத்திலே வெகுமதிகள் அளிக்கப்பட்டன . நிலங்கள் பரிசாக 
வழங்கப்பட்டன. கிராமங்கள் கொடையாகக் கொடுக்கப்பட்டன . தங்கம் . 
பணமுடிப்புகள் , பட்டங்கள் போன்றவற்றையளித்து கலைஞர்கள் 
கௌரவிக்கப் பட்டனர் . 


நூலின் 


கி.பி. 1447 இல் ஆதிதாரயா ( Aditarya ) என்ற அறிஞர் எழுதிய 
பாசிய 

புசனா ( Bhasya - Bhusana ) என்ற 
முக்கியத்துவத்தையறிந்து மல்லிகார்சுனா என்ற அரசர் அவரின் 
திறமையைச் சோதிக்கும் விதத்திலே அரண்மனை மண்டபத்தில் பல்துறை 
அறிஞர் பெருமக்களையும் வரவழைத்து அவ்வறிஞரின் திறமையைச் 
சோதித்து , அனைவரும் பாராட்ட அரசரும் நல்லாங்கி ( Nallangi ) என்ற 
கிராமத்தைக் கொடையாக அளித்துப் பாராட்டினார் .45 


அரசர்கள் மட்டுமின்றி அவரது புதல்வர்களும் பேரர்களும் 
( Grandson ) அரசவைப் பிரபுக்களும் ( Nobility ) மண்டல 
ஆட்சியாளர்களும் பரிசு கொடுத்தனர் . இனாம் தாரர்கள் , 
மகாமண்டலேஸ்வரா , இராஜாதி ராஜா , மகாராஜா, வீரபிரதாபா போன்ற 
பட்டப் பெயர்களால் அழைக்கப்பட்டனர் . 


கோயில்களுக்கு நிபந்தங்கள் பல்வேறு 

பெயரிலே 
கொடுக்கப்பட்டுள்ளன. சைவ . வைணவக் கோயில்களுக்கு 
இறையிலியாகக் ( வரியில்லாமல் ) கொடுக்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் 
எனவும் சைன , பௌத்தக் கோயில்களுக்குக் கொடுக்கப்பட்டவை பள்ளிச் 
சந்தம் எனவும் மறையவருக்கு விடப்பட்டவை பிரமதேயம் பட்டவிருத்தி 
எனவும் அறநிலையங்களுக்கு விடப்பட்டவை சாலாபோகம் எனவும் புலவர் 
பெருமக்களுக்கு அளிக்கப்பட்டவை முற்றூட்டு எனவும் வழங்கப்பட்டன. " 


44. Calambur Sivaramamuri , " The Art of India " P. 287-89 . 
45. Saletore , R.N. EIC P.1594 . 
46. Ed . Narendranath Law " The Indian Historical Quarterly" Vol. V. P. 

116 . 
47. பேராசிரியர் அறுவர் சொற்பொழிவுகள் தமிழக வரலாறு ப . 167 . 

162 


நாயக்கர்களின் அரசாட்சி பரிபாலனத்திற்கு பிறகு , தஞ்சையில் ஆட்சி 
செலுத்த வந்த மராட்டியர்கள் தங்களின் ஓவியத்தில் நாயக்கர்களின் 
சாயலையும் தக்காணக் கலைச் சாயலையும் ஒருங்கிணைத்து . 
மராட்டியர்களின் ஓவியப் பாணியை ( Maratta School of Painting ) 
உருவாக்கினர் . இவ்வாறு மராட்டியப் பாணி ஓவியங்கள் உருவாக 
அடிப்படைக் காரணமாக அமைந்தவை விஜயநகர கால நாயக்க 
மன்னர்களின் ஓவியங்களே . * 

48 


நிகழ்கலை ( Performing Art ) : நிகழ்கலை என்பது நாடகம் , நடனம் , 
இசை, மூன்றும் சேர்ந்ததேயாகும் . சங்கீத மண்டபம் என்பது அக்கால 
அரண்மனைகளிலும் கோயில்களிலும் நிகழ்கலையை ஊக்குவிக்கும் 
விதத்திலே அவற்றின் மேம்பாட்டிற்காவும் பாதுகாப்பிற்காகவும் 
அமைக்கப்பட்டது . நிகழ்கலை அரங்கேற்றம் அங்குதான் நடைபெறும் . 
சோழர்கள் காலத்தில் நாடகத்தை அரங்கேற்ற நாடகச் சாலைகள் 
அரண்மனையில் அமைக்கப்பட்டன . அரசவை நாடகங்கள் கலைச் 
சான்றோர்களின் முன்னிலையில் தான் நடைபெற்றன . இசையை 
வளர்ப்பதற்குச் சங்கீத மகால் என்ற இசை மண்டபம் இசைக்கருவிகளின் 
ஓசை நயங்களுக்குகேற்பக் கட்டப்பட்டு இசை , திருவிழாவின்போது 
அரங்கேற்றப்பட்டது . கிருஷ்ணதேவராயர் பல்கலை வித்தகராவார் . இவர் 
அமுக்த மால்யத என்ற நாடகத்தை எழுதியுள்ளார் . அரசர்களும் , 
அரசிகளும் , அரசவை மக்களும் , படைத் தலைவர்களும் , மண்டல 
ஆளுநர்களும் பல்கலை வல்லுநர்களாயிருந்தனர் . நாட்டியத்தைத் 
தொழிலாகக் கொண்ட சாக்கியர் என்பார் ஆரியக்கூத்து என்ற நாட்டியத்தில் 
வல்லமை பெற்றவர்கள் . இவர்களுக்கு அரசர்களும் பிரபுக்களும் 
மேன்மக்களும் கொடையும் மானியமும் அளித்தனர் .49 மேலும் 
அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு , இசையையும் , 
இசைக்கலைஞர்களையும் காத்தனர் .50 இதைக் கடம்பர்கள் , கங்கர்கள் 
காலச் சூரியர்கள் , ஒய்சாளர்கள் போன்றோர் கடைபிடித்தனர் . 


48. Sivaramamuri, c . “ Nataraja in Art, thought and Literature " P. 281 . 
49. Saletore , R.N. EIC P. 1592 
50. ARE No. 1120 of 1925 


163 


கிருஷ்ண தேவராயர் மற்றும் அவரது இரண்டு அரசிகளின் 
சிலைகள் திருமலைக் கோயிலில் இன்றும் காட்சியளிக்கின்றன. இச்சிலை 
வடிப்பிற்கு இவரே ஆலோசனை கொடுத்ததாகக் கூறுவர் . 
இருகைகளையும் கூப்பிய வண்ணம் இச்சிலை காட்சி தருகிறது . கிருஷ்ண 
தேவராயரின் கடவுள் வழிபாட்டைக் காட்டும் விதத்தில் அச்சிலை 
பாதிக்கண்களை மூடிய விதத்தில் பயபக்தியுடன் இந்துக்களுக்கே உரிய 
பாணியில் அமைந்துள்ளது . எவரும் மதி மயங்கிப் பார்க்கும் விதத்தில் 
அமைந்துள்ள இச்சிலை சிற்பக்கலையின் மேன்மைத் தத்துவத்தைக் 
காட்டுகிறது . இவை அக்கால சிற்ப மேம்பாட்டையும் பக்தி வழிபாட்டையும் 
என்றும் கண்முன்னே காட்டுவதால் விஜய நகரம் கலைத்துறையில் கண்ட 
மேம்பாட்டைத் தெளிவாக்கிக் கொள்ள முடிகிறது . 


51 


51. Basham , AL . " The wonder that was India " P. 375 


164 


11 


முடிவுரை 


தென்னிந்திய வரலாற்றில் விஜயநகர பேரரசின் வரலாறு மிகவும் 
முக்கியமான பகுதியாகும் . தென்னாட்டுக் கலாச்சாரமும் , சமயங்களும் , 
அரசியல் முறைகளும் அழியாமல் நிலைப் பெற்றிருக்கவே விஜய நகரப் 
பேரரசு தோன்றியது என்பதை இந்நூலில் அவர்கள் செய்த செயற்கறிய 
செயல்கள் மூலம் தெளிவுபடுத்துப்பட்டுள்ளது . கி.பி. 1336 இல் அமைக்கப் 
பெற்ற அரசு படிப்படியாக கி.பி. 1565 வரை பெரியதொரு பேரரசாக 
வளர்ந்தது . குறிப்பாக தென்னாட்டில் ஒய்சாளர்கள் , காகத்தியர்கள் , 
சம்புவராயர்கள் , சோழர்கள், பாண்டியர்கள் முதலிய அரச வமிசங்களால் 
ஆளப்பெற்றப் பகுதிகளைத் தன்னகத்தேக் கொண்டு பெரும் புகழுடன் 
விளங்கியது . 


மேலும் ஆட்சியாளர்களின் அரும்பெரும் செயல்களால் 
எங்ஙனம் அரசியல் வரலாறு சிறப்பம்சம் பெறுகிறது என்பது 
விளக்கப்பட்டுள்ளது . ஆட்சியாளர்களின் சீரிய பணியால்தான் வரலாறு 
நிலை பெறுகிறது என்பதும் தெளிவாகிறது . விஜய நகர வித்தகன் முதலாம் 
அரிகரனின் காலத்தில் வெளியிடப்பட்ட கோமல் மானியம் என்ற செப்பேடு 
ஆரம்ப காலத்தில் விஜய நகர மன்னர்கள் தமிழ்நாட்டில் மேற்கொண்ட 
படையெடுப்பைப் பற்றிக் கூறுவதால் , குமார கம்பணா காலத்திற்கு 
முன்பாகவே தமிழகப் படையெடுப்பு நடைபெற்றதைத் தெளிவாக 
உணரலாம் . மேலும் ஆட்சியின் நிர்வாகச் சீர்சிருத்தங்களில் , விளை 
நிலங்களை விவசாயிகளுக்குக் குத்தகை முறையில் அளிக்கும் முறை, வரி 
வசூல் முறை ஆகியவற்றையும் அறிமுகப்படுத்தியுள்ளான் . 


முதலாம் புக்கன் தன் ஆட்சிக் காலத்தில் சங்கமரின் 
புதல்வர்களுக்குப்பின் வந்த ஆட்சியாளர்களின் ஒற்றுமையின்மையை 
முடிவுக்குக் கொண்டு வந்தான் . திறமையும் செயல்வேகமும் கொண்ட 
ஆட்சியாளர்களை ஆங்காங்கு மாகாணப் பொறுப்புகளை ஏற்கப் 


165 


பணித்தான் . அவனது பணிக்கு மெருகூட்டுவதாக கம்பணாவின் 
செயல்கள் அமைந்ததைக் கூறலாம் . முதலாம் புக்கனின் மகனாகிய 
குமார கம்பணா விஜய நகர அரசியலில் பங்கு கொண்ட ஆரம்பக் காலம் 
தொட்டு மகாமண்டலேசுவரான நியமிக்கப்பட்டது வரையிலும் தெளிவாக 
விளக்கப்பட்டுள்ளது . மேலும் அவனது செயல்திட்டங்கள் விஜய நகர 
வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றுள்ளன . காரணம் தென்னாட்டில் விஜய 
நகர ஆட்சி பரவுவதற்குக் காரணகர்த்தாவாக இருந்து மதுரையில் ஆட்சி 
செய்த முகமதிய ஆட்சிக்குச் சாவுமணி அடித்தான் . இதற்குச் சான்றுகளாக 
மதுராவிஜயமும் , கல்வெட்டுச் சான்றுகளும் மதுரைத் தல வரலாறும் 
அமைந்துள்ளன . கம்பணாவின் படையெடுப்பு , நிர்வாகப் பணிகள் 
குறிப்பாக கோயில் ஊழியர்களின் பிரச்சினைகளைச் செம்மையுறத் 
தீர்த்து வைத்ததும் அறியப்படுகிறது . இவனுக்குப்பின் வந்த 
ஆட்சியாளர்கள் இலங்கை போன்ற வெளிநாட்டுப் படையெடுப்பையும் 
மேற்கொண்டு அரசுக்கு பலத்தை ஏற்படுத்தித் தந்தனர் . முதலாம் 
தேவராயனுடைய ஆட்சியில் பல்துறை வல்லுனர்களை அரசவைக்கு 
அழைத்து உரையாடச் செய்து தன் தலைநகரைக் கலைமகளின் 
இருப்பிடமாகச் செய்தான் . இவன் ஒரு சிறந்த போர்வீரனானதால் 
இராணுவத்தில் புதிய மாற்றங்களைக் கொண்டுவர வெளிநாட்டிலிருந்து 
போர்க்குதிரைகளை இறக்குமதி செய்து பயிற்சியளித்து படை பலத்தைப் 
பெருக்கி அரசின் செல்வாக்கை வளப்படுத்தினான் . 


இரண்டாம் தேவராயாரின் ஆட்சிக்காலத்தில் சமூகத்தில் மலிந்து 
கிடந்த வலங்கை , இடங்கைப் பிரிவுப் பூசல்களையும் , கோயில் நிர்வாகப் 
பூசல்களையும் தீர்த்து வைத்து சமூகத்தில் அமைதி ஏற்படுத்தினார் . 
மல்லிகார்சுனாவின் ஆட்சி முதல் வமிசமாகிய சங்கம வமிசத்தின் முடிவு 
என்று சொல்லலாம் . 

ஏனெனில் ஓரிசா போன்ற அயலாரின் 
தாக்குதல்களால் விஜய நகருக்கு பலவீனம் ஏற்பட்டதைக் கூறலாம் . 


முதல் வமிசத்தின் இறுதியில் பேரரசுக்கு ஏற்பட்ட பலகீனத்தை 
சாளுவ வமிசத்தைச் சேர்ந்த சாளுவ நரசிம்மன் முனைப்புடன் 
செயல்பட்டுக் காத்தான் என்பதை ஆங்காங்கு கிடைத்த 
பட்டயங்களிலிருந்து தெளிவாக்கிக் கொள்ளலாம் . இவனுடைய 
செயல்திட்டங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் துளுவ வமிசத்தைச் 


166 


சேர்ந்த ஈசுவரனும் , படைத் தளபதியாகச் செயல்பட்ட நாகம 
நாயக்கனுமாவான் . இவர்கள் அரசர்களைப் போல் சுதந்திரமாகச் 
செயல்பட்டு கோயில்களுக்கு இனாம் வழங்கியுள்ளனர் . மேலும் 
திருமலைய்யா தேவா , கோனேரி ராஜன் போன்ற உள்ளாட்சி 
நிர்வாகிகளைப் பற்றியும் அவர்களின் சாதனைகள் பற்றியும் செய்திகள் 
பல தெரிவிக்கின்றன. 


மூன்றாவது வமிசமாகிய துளுவ வமிசத்தை அரசாட்சியில் 
அமர்த்தியவன் முந்தைய வமிசத்தில் படைத்தலைவனாக இருந்த நரச 
நாயக்கனாவான் . இவனது செயற்கரிய செயலினால் தென்பகுதிகளில் 
இருந்த பகுதிகளை ஒருங்கிணைப்புச் செய்து நிர்வாகத்தைச் 
செம்மைப்படுத்தினான் . அதன்பிறகு நிர்வாகப் பொறுப்பை ஏற்ற வீர 
நரசிம்மன் கோயில்களுக்குத் தாராளமாகக் கொடை வழங்கி தனது 
இறைப்பற்றினை மெய்ப்பித்துக் கொண்டான் . 


ஆட்சியாளர்கள் நிர்வாகத்தைச் சீரான முறையில் நிர்வகித்து 
சிறப்பான ஆட்சி முறையைக் கொண்டு வந்தனர் . அதன்படி பேரரசு பல 
நிர்வாகக் கூறுகளாகப் பிரிக்கப்பட்டது . அதனை நிர்வகிக்க திறமை வாய்ந்த 
ஆட்சியாளர்களை அமர்த்தினர் . இது மற்றைய பேரரசில் உள்ளது போன்ற 
அமைப்பாக இருந்தாலும் உள்ளாட்சி அமைப்புக்களில் நாயன்காரா 
போன்ற புதிய முறைகளை விஜய நகரம் அறிமுகப்படுத்தியது 
குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் . ஏறத்தாழ இருநூறுக்கும் மேற்பட்ட நாயக்க 
ஆட்சியாளர்கள் விஜய நகருக்கு ஆண்டு தோறும் கப்பம் கட்டி 
வந்துள்ளனர் . அரசின் வருவாயைக் கண்காணிக்க இரண்டு 
கருவூலங்களை அமைத்து அதன்மூலம் ஆட்சி நிர்வாகச் செலவுகள் 
கட்டுப்படுத்துப்பட்டன. 


மக்களிடையே ஏற்படும் வழக்குகளை தீர்த்து நீதி வழங்க 
நீதிமன்றங்கள் செயல்பட்டன . எனினும் இறுதித்தீர்ப்பு அரசனுடையதாக 
இருந்தது . ஆனால் மக்கள் வழக்குகளை நேரிடையாக மேல் முறையீடு 
செய்ய முடியாது . அதற்குரிய அதிகாரிகளின் வாயிலாகவே செய்ய 
முடியும் . 

விஜய நகர ஆட்சி மூன்றாவது வமிசத்தில் உதித்த 
கிருஷ்ணதேவராயரால் சிறப்புப் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்க 


167 


ஒன்றாகும் . அவரது திறமையினாலும் ஆற்றலினாலும் விஜய நகர ஆட்சி 
சிறப்புடன் நிர்வகிக்கப்பட்டது . இவர் ஒரு சிறந்த ஆட்சியாளர் , படைத்தளபதி 
மட்டுமல்லாமல் இலக்கியப் படைப்பாளியுமாவார் . இவரது ஆட்சியின் 
மாட்சிமையைப் பற்றி டோமிங்கோ பைஸ் போன்ற வெளிநாட்டறிஞர்கள் 
தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளது இவரது நல்லாட்சிக்குச் சிறந்த 
ஆதாரங்களாகும் . பதவியேற்ற பத்தாண்டுகளுக்குள் தென்னகம் 
முழுமைக்கும் சக்ரவர்த்தியானார் . இறைப்பற்றுமிக்க இவர் 
கோயில்களுக்கு தாராளமாகக் கொடை வழங்கியும் பல கோயில்களுக்குச் 
சென்று வழிபட்டதையும் சான்றுகள் பகர்கின்றன . கட்டடக்கலை வல்லுநர் 
என்பதை நிரூபிக்க அவர் கட்டிய கோயில்கள் சிறந்த 
எடுத்துக்காட்டுகளாகும் . தனது ஆட்சிக் காலத்தில் நிர்வாக அமைப்புகள் 
அனைத்தும் செம்மையாகச் செயல்படத் துணை நின்றார் . 


அரசின் பொருளாதாரத்தைப் பெருக்குவதற்கு பல முனைப்புத் 
திட்டங்களைக் கொண்டு வந்து வளப்படுத்தினர் . வரி வசூல் செய்யும் 
முறையிலும் செலவினத்திற்குமான திட்டங்கள் தீட்டி செம்மைப்படுத்தினார் . 
இந்திய வரலாற்றில் மத்திய காலக் கட்டத்தில் சிறப்பாக ஆட்சிசெய்த இந்து 
அரசர்களில் கிருஷ்ண தேவராயர் சிறப்பானவர் என்ற முத்திரையைப் 
பெற்றுள்ளார் . கிருஷ்ணதேவராயரின் இறுதிக் காலத்தில்தான் விஜய 
நகரின் ஆட்சி , நிர்வாக வசதிக்காக செஞ்சியிலும் , மதுரையிலும் , 
தஞ்சையிலும் தனி நாயக்க அரசுகள் அமைக்கப்பட்டன. இது அவரின் 
சாதனைகளில் ஒன்றாக அமைந்துள்ளது . 


விஜய நரகச் சமூகம் பல சமயங்களைப் பெற்றிருந்தது . 
சமயத்தாலும் , மொழியாலும் மக்கள் வேறுபட்டிருந்தனர் . சாதி வேற்றுமை 
மக்களிடையே வலுவாக இருந்தது . அவரவர்கள் குடியிருக்கும் இடம் 
சாதியின் பெயரைக் கொண்டிருந்தது . கீழ்சாதிக்காரர்கள் ஊரின் புற 
எல்லையில் குடியிருந்தனர் . இதை ஆதாரப்படுத்தும் வகையில் 
ஆட்சியாளர்களுடைய கல்வெட்டுகள் அமைந்துள்ளன . மேலும் 
சமுதாயத்தில் குழந்தைப் பருவ மணம் , சீதனம் கொடுத்தல் , பலதாரமணம் 
போன்றவை இருந்தன . சமுதாயத்தில் படித்த அறிவு சார்ந்த பெண்கள் 
இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் போகப் பொருளாகவே 
கருதப்பட்டனர் . பெண்கள் பல்வேறு அணிகலன்களை அணிந்து ஆடம்பர 


168 


வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர் என்று போர்ச்சுக்கீசிய அறிஞர் 
பார்போசா கூறுகிறார் . 

மேலும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் 
நடைமுறையில் இருந்ததை விஜய நகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய 
அறிஞர் நிக்கலோ கொண்டி தனது பயணக் குறிப்பில் கூறுகிறார் . 


விஜய நகர ஆட்சி செம்மையாக அமைந்ததற்கு ஆதாரமாக 
அவர்களின் பொருளாதார நிலை இருந்தது . 

மக்கள் பல்வேறு 
தொழில்களில் ஈடுபட்டு தங்களின் தொழில் நுணுக்கத்தின் வாயிலாகப் 
பேரரசின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருந்தனர் . 
எனினும் வறுமைக்கு வழியில்லையென்று கூறமுடியாது . 


சமயம் சமுதாயத்தினின்று பிரிக்க முடியாத ஒரு கருவியாக 
இருந்தது . விஜய நகர ஆட்சியாளர்கள் சமயப் பொறையுடமையைக் 
கொண்டிருந்தாலும் சமயத்தை வலியுறுத்தியே தங்களது ஆட்சியை 
அமைத்தது ஆதாரங்களின் மூலம் தெளிவாகத் தெரிகிறது . எனினும் 
சமயப் பொறையுடமைத் தத்துவத்தின் மூலம் கோயில்களுக்கு 
பாரபட்சமற்ற நிலையில் கொடை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்க 
ஒன்றாகும் . இந்து , சமணம் , புத்தம் , கிருத்தவம் , இசுலாம் போன்ற 
பல்வேறு சமயங்கள் சமுதாயத்தில் இருந்தன . 


சமூகம் பல்துறைகளிலும் வளர்ச்சியடைந்த நிலையைத்தான் 
பண்பாடு என்று கூறப்படுகிறது . இறுதியாகத்தான் இந்நிலையை அடைய 
முடியும் . பண்பாட்டு நிலைக்கு அடிப்படையாக இருப்பது கல்வியாகும் . 
கல்வியின் மூலமாகத்தான் ஒவ்வொரு துறையிலும் சமூகம் 
வளர்ச்சியடைகிறது என்பதுவரலாறுகண்ட உண்மையாகும் . அதற்கு விஜய 
நகர சமூகம் விதிவிலக்கல்ல . கி.பி. பதிநான்காம் நூற்றாண்டில் தென்னாட்டில் 
முகமதியர்களால் சமயத்திற்கு ஏற்பட்டதலைக்குனிவைவிஜயநகரம் மீட்டது . 
அதன் காரமாக சமயச் சார்புடைய நூல்கள் வெளிவந்தன. அவை 
சமயத்தையும் , பக்திப் பரவசத்தையும் போதித்தன . குறிப்பாக தமிழும் 
தெலுங்கும் செழிப்புற்று வளர்ந்தன . தெலுங்கு ஆட்சிமொழியாக 
விளங்கியது . கிருஷ்ணதேவராயர் போன்ற ஆட்சியாளர்கள் தெலுங்கில் 
நூல்களை வெளியிட்டனர் . இவை மட்டுமல்லாது வடமொழி கன்னடம் 
போன்ற மொழிகளும் வளர்ச்சியடைந்த நிலையில் இருந்தன . 


Vijaya - 22 


169 


பண்பாடு அடைந்த மக்கள் கவின்மிகு கலைகளின் வளர்ச்சிக்குத் 
தங்களை அற்பணித்துக்கொண்டனர் . அவற்றில் குறிப்பிடத்தக்க 
கட்டடக்கலையில் திராவிடப்பாணி என்ற புதுமுறையை புகுத்தினர் . விஜய 
நகரக் கோயில்கள் பெரும்பாலானவை உயர்ந்த கோபுரங்களை 
உடையதாகவும் பலவித மண்டபங்களை உள்ளடக்கியதாகவும் 
அமைந்துள்ளன . அம்மண்டபங்களிலும் , கோயில்களிலும் வாழ்வியல் 
நிகழ்ச்சிகளோடு , கற்பனைக் கண்ணோட்டத்திலும் பலவித சிற்பங்கள் 
உள்ளதை இன்றும் அறியலாம் . வண்ண வண்ண ஓவியங்கள் பலவும் 
கோயில்களை அலங்கரிப்பவை களாகவும் , காண்போரை வியக்கத்தக்க 
வகையிலும் அமைந்தன . இவர்களுடைய கலைகள் குறிப்பாக 
கட்டடக்லை பிற்கால ஆட்சியாளர்களுக்கு முன்மாதிரியாக அமைந்தது 
என்பது குறிப்பிடத்தக்கதாகும் . தென்னிந்திய வரலாற்றில் பல 
சோதனைகளை மீட்டு சாதனைப் படைத்த வரலாறு பல்துறைகளிலும் பல்கி 
பெருகி பலம் வாய்ந்த பேரரசாக விளங்கியதற்கு காரணம் 
அவ்வாட்சியாளர்களின் சீரிய பங்களிப்பே என்பது ஒரு வரலாற்று 
உண்மையாகும் . 


170 


1 சங்கமவம்சத்துஅரசர்கள் 

சங்கமன் 


முதலாம்ஹரிஹரன் 

1336-1356 


முதலாம்கம்பணன் 


முதலாம்புக்கன்மாரப்பன் 


முத்தப்பன் 


1356-77 


குமாரகம்பணன் 


விருபணன் 


முதலாம்விருபாட்சர் 


இரண்டாம்புக்கன் 


1377 


இரண்டாம்ஹரிஹரன் 

1377-1404 முதலாம்தேவராயர் 

1406-1422 


1404 


171 


1405-06 


இராமச்சந்திரராயர் 

1422 


முதலாம்விஜயராயர் 

1422 


இரண்டாம் 
தேவராயர் 

1422-46 


முதலாம்பிரதாப்தேவராயர் 


விஜயராயர் 1446-47 


மல்லிகார்ச்சுனன் 1447-65 


இரண்டாம்விருபாட்சர் 1465-85 

| பிரதாபராயர் 1485 


இராஜசேகரன் 

1466 


2 சாளுவவம்சத்துஅரசர்கள் 

குண்யா 


சாளுவநரசிம்மன் 

1485-90 


7 திம்மா 


திருமலைஅல்லதுதிம்மர் 


தம்மராயர்அல்லதுஇம்மிடிநரசிம்மன் 


3 


172 


துளுவவம்சத்துஅரசர்கள் ஈஸ்வரநாயக்கர் நரசநாயக்கர் 1503-06 


கிருஷ்ணதேவராயர் 


வீரநரசிம்மன்அல்லதுபூஜபாலராயர் 

1506-09 


ரங்கா 


1509-1529 


அச்சுததேவராயார் 1529-1542 

| முதலாம்வெங்கட் 


திருமலாதேவி அலியாஇராமராயர் 


இளவரசர் 
திருமலை (இளவயதில்இறந்தார்) 


தாசிவராயர் 1542-70 


1542 


துணை நூற்பட்டியல் 


அப்பாத்துரை , கா . , தென்னாட்டுப் போர்க்களங்கள் , 


அலமேலு நிலையம் , சென்னை , 1971 . 


இராச கணபதி ., கஜினி முதல் சிவாஜி வரை , பாண்டியன் பாசறை , சென்னை, 1999 . 


இராச சேகர தங்கமணி, ம . , பாண்டியர் வரலாறு , தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் , 


சென்னை , 1978 . 


இராமமூர்த்தி ., தென்னிந்திய கோட்டைகள் , சுவாமி பதிப்பகம் , சென்னை , 1966 . 
குமார சரஸ்வதி ., தமிழ் நாவலர் சரிதம் , சென்னை . ( N.d ) 
கோவிந்தசாமி , மா . , செஞ்சியைப்பார் , பாரி நிலையம் , சென்னை , 1957 , 


சந்திர சேகரன் , பி ., தமிழக வரலாறு . ( அரசு , சமூகம் , பொருளாதாரம் 


கி.பி. 1565 வரை) மஞ்சு பதிப்பகம் , இராஜபாளையம் , 2001 


சிவராம கிருஷ்ணன் T.S., தஞ்சை நாயக்கர்கள் , ஜெயமங்கள பப்ளிகேஷன்ஸ் , 


சென்னை, 1949 . 


செஞ்சிக்கோட்டையர் வரலாறு , முத்து பதிப்பகம் , விழுப்புரம் . 1989 . 


திருமலை நாயக்கர் வரலாறு , பாரி நிலையம் , சென்னை . 1973 . 


தென்னிந்திய வரலாறு , தொகுதி -2 , ஏசியன் பிரிண்டர்ஸ் , சென்னை . 1971. 


தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் , சென்னை - 1973 . 


பரந்தாமனார் , அ.கி. , மதுரை நாயக்கர் வரலாறு , பாரி நிலையம் , சென்னை , 1971. 


பன்னீர் செல்வம் , ஏடி.எம் . , சம்புவராயர்கள் , அம்மா பதிப்பகம் , 


திருவண்ணாமலை , 1989 . 


பிள்ளை, கே.கே. , தென்னிந்திய வரலாறு , தொகுதி -1, ஏசியன் பிரிண்டர்ஸ் , 


சென்னை , 1972. 


புரட்சித் தலைவன் கோனேரிராயன் ., 15 வது கருத்தரங்க ஆய்வுக்கோவை , 
தொகுதி -3 , இந்திய பல்கலைக்கழகத் தமிழாசிரியர் மன்றம் , 1983 . 


Vijaya - 23 


173 


பேராசிரியர் அறுவர் சொற்பொழிவுகள் , தமிழக வரலாறு , திருநெல்வேலி 


மகாலிங்கம் , டி.வி. , விஜய நகரில் பேரரசில் நிலைப்பெற்றிருந்த 


பொருளாதார வாழ்க்கை வரலாறு , சென்னை . ( N.d ) 


மாதவையார் .., தட்சிண சரித்திர வீரர் , சென்னை , 1925 . 


விமலானந்தன் , மது.ச., தமிழ் இலக்கிய வரலாற்று களஞ்சியம் , 


ஐந்திணைப் பதிப்பகம் , சென்னை , 1987 . 


ஜகந்நாத ராஜா , Ed . , ஆமுக்த மால்யத் , தெலுங்கு பல்கலைக் கழகம் , 


ஐதராபாத் , 1988 . 


ROCS 


174 


PRIMARY SOURCES 


INSCRIPTION 


cal 


Annual Report on South Indian Epigrapghy for the years 

1939-40 ; 1942-43 Govt of India press , Calcutta 1952 . 
Annual Report on Indian Epigraphy 1906-10 , 1922-25 for the years 

1926-29 , 1930-34 , Director General of Archaeological 

Survey of India , New Delhi , 1986 . 
Epigraphia India , Vol. VII . 1902-3 Director General of Archaeological 

Survey of India , New Delhi, 1981 . 
Epigraphia India, Vol. VIII , 1905-06 Director General of Archaeologi 
cal 

Survey of India, New Delhi , 1981 . 
Epigraphia India , Vol.XIII, 1915-16 Director General of Archaeologi 

Survey of India, New Delhi , 1982 . 
Indian Antiquary, IV & V. Ed . Jos . Bursegs, Indological book Reprint 

Corporation , Delhi , 1971 . 
South Indian Inscription , Vol.I. Govt. Press , Madras , 1890 
South Indian Inscription Vol.XVI, Director General Archaeological 

Survey of India , New Delhi , 1972 
South Indian Inscription , Vol.XXIII, Director General Archaeological 

Survey of India , New Delhi , 1979 
Tirumalai Tirupati Devasthanam Epigraphical Series , Vol.II 

Sri Mahant s Devasthanam press , Madras, 1933 . 
Tirumalai Tirupati Devasthanam Epigraphical Series , Vol.Ili, 

Sri Mahant s Devasthanam Press , Madras , 1935 
The Indian Historical Quarterly, Vol. V.VIII, IX , XII , XIII , XVII , 

Ed . Narendranath Law , Caxton Publications , Delhi . 1985 


175 


BOOKS IN ENGLISH 


Abbe J.A. Dubois , Hindu Manners, Customs and Cermonis , 

Asian Education Services , New Delhi , 1983 . 
Banerji, R.D. History of Irrisa Vijayanagar City of Victory , 
Basham , A.L. The wonder that was India , Orient Longman Limited, 

Bombay . 1963 
Historical Inscription of Southern India, Madras, 1932 , 
Krishnaswamy, A. , The Tamil Country under Vijayanagar, 

Annamalai University , Annamalainagar, 1964 
Krishnaswami Aiyangar, S. A little known chapter of 

Vijayanagar History, S.P.C.K. Press , Madras , 1916 . 
Mahalingam , T.V. Administration and Social Life Under Vijayanagar, 

University ofMadras, Madras , 1940 . 
Nagaswamy, R. The Art of Tamil Nadu , State Department of 

Archaeology, Madras , 1972 . 
Nayak , H.M. and gopal , B.R.South India Studies , 

Geetha Book House , Madras , 1990 . 
Nilakanta Sastri , K.A. History of South India , 

Oxford University Press , Madras , 1966 . 
Percy Brown , Indian Architecture , Bombay , 1971 . 
Popular Culture in Ancient Tamilagam , Bharadhidasan University, 

Trichy, 2006 . 
Ramachandraia Aruganthi, Studies of Krishnadevaraya of 

Vijanagar, Andhra university, Waltair, 1953 . 
Saletore , R.N. Encyclopaedia of Indian Culture , 

Sterling Publishers, New Delhi , 1985 . 
Sathyanatha aiyar, R. History of the Nayaks of Madura , Oxford 

University press , New Delhi , 1924 . 
Sewell robert, A forgotten Empire ( Vijayanagar ), 

Asian Educational Service , New Delhi , 1982 . 


W 


Shukla , D.N. Hindu Science of Architecture, Vol.I. 

Punjab University, Chandigarh . 1961 . 
Singaravel , A Socio Cultural History of Thanjavur District 

as Revealed by Tamil Literature , an unpublished Ph.D. 

Thesis , University of Madras , Madras , 1990 . 
Sivaramamurti, C . Nataraja in Art, Thought and Literature , 

National Museum , New Delhi , 1974 . 
Sivaramamurti, Calambur., The Art of India, New York . 1977 . 
Srinivase Iyengar, M. Tamil Studies , Asian Educational Services, 

New Delhi , 1986 . 
Srinivasa Raghavaiyengar, Memorandum of the Progress of the 

Madras Presidency during last forty years, 
Govt . Press, Madras, 1893 . 
Some Contribution of South India to Indian Culture , 

The University of Calcutta , Calcutta , 1923 . 
Source of Vijayanagar History, University of Madras, Madras. 1919 . 
South India and her Mohammadan Invaders , Asian Educational 

Service , New Delhi , 1982 . 
Suryanarain Row , A History of Vijayanagar, the never to be 

forgotten Empire , Asian Educational Services , New Delhi , 

Madras, 1993 . 
Syed M.H. India a Journey through the Ages, Kilaso Books , 

New Delhi , 2004 . 
Tantric Cult of South India , New Delhi , 1972 , 
Venkasamy Rao , Manual of the Tanjore District , Madras, 1983 . 
Venkata Ramanappa , M.N. Outlines of South Indian History, 

Vikas Publishing House , Delhi , 1975 . 
Venkata Ramanayya, Vijayanagar Origin of the City and the Empire , 

University ofMadras, Madras, 1933 . 
Vijayanagar City of Victory, Vijayanar Empire sixth Centenary 

Celebration at Hampi near Haspet Rly . Station , 
Hampi , 1936 . 


dey 


177 


பொருட் குறிப்பகராதி 


அகரம் - 8,4 
அடிமல்லன் - 25 , 27 
அடைப்பம் - 38 
அத்வைதம் - 112,113 
அதியாந்தன் - 27 
அந்தியூர் - 25 
அப்பர்மடம் - 66 
அப்துர் ரசாக் - 130 
அமரா - 89 
அரசானிபாலை - 45 
அல்லசானி - 61, 143 
அன்னமங்களபற்று - 31 , 40 
அனிகாத் - 45 
அனிகொண்டி -11.43 
ஆமுக்தமால்யத - 61,73 , 

76 , 80 , 144 
ஆயகர் - 83,93,96,97,99 
ஆரிய ஆரணழித்த - 40 
ஆலம்புண்டீப் - 49 
இரகுதாமல்லா - 64 
இராயவாசகம் - 73 , 87 
இராஜராஜன் - 159 
இராஜராஜப்பெருந்தச்சன் - 159 
இருகப்பதன்னாதா - 119 
உமையாளந்த - 35 
உஷாபரிணயம் - 146 
எலிச்பூர் - 13 
ஒட்டியன் - 53,54,127 
ஓராபாக்கம் - 94 


ஓலக்கம்பட்டு - 116 
ஓலைநாயகம் - 38 
கச்சிக் - 141 
கட்டாரி - 133 
கண்டாரகுளி - 30,40, 41 
கந்தர் - 141 
கருடன் - 133 
கருவேப்பம் - 94 
கல்ணாயகோட்டீ - 151 
கஜவேட்டைகார -54 
காடி - 110,132 
காரணிக்கம் - 88 , 101 
கிருஷ்ணலீலை - 157 
கிருஷ்ண தேவா - 133 
குப்பம் - 21,30,132 
குருசாடோ - 133 
கூர்மாயி - 43 
கொங்கராயர் - 38,43 
கொச்சி - 131 
கொட்டில் - 113 
கோபரை - 47 
கோபனா -44 , 45 
கோபனய கோபணங்கா- 44,101 
கோமல் - 22,24 
கோமுட்டி - 102 
கோயிலொழுகு - 46 
கோலார் - 39 
சங்கல்ப - 145 
சததூசனி - 146 


178 


சம்பாவதி - 143 , 146 
சம்பிவராயஸமதாபனாசாரிய - 64 
சாம்சி சிராஜ் அபிக் - 24 
சாம்புகுமார் - 27 
சாயணர் - 11,22,145 
சாயனா-31,101 
சாளுவமங்கு - 30,46 
சித்தமூர் - 22 
சிரவணபெல்கோலா - 24 
சிரிங்கேரி - 94 
சிவதருமோத்திரம் - 141 
சிலுப்பராசர் - 73 
சிற்றம்பலாதி - 140 
சுரைக்காவூர் - 49 
சூரியகூத்து - 136 
செங்கினி - 23 
செசூர் - 100 
சேஷகிரி - 130 
சோமப்பன் - 30,38,39,44 
டோமின்கோபைஸ் - 61,79 , 

80,90,91,101,127,130 
தாய்குண்டா - 143 
தார் - 132 
திம்மரசுகாரு - 133 
திருப்புலி - 94 
துர்க்சூதனனாயகா - 85 
நல்லாங்கி - 162 
நாயக்கத்தனம் - 89 , 90 
நாராயணவிலாசம் - 49,143 
நிக்கலோகொண்டி - 108 
நிபந்தங்கள் - 92 , 97 
பகர்ணம் - 120 
பகோடா - 132 
படைவீடு - 26 , 27,29,31 


பத்துக்கட்டாரி - 57 
பதியிலார் - 36 
பஸ்பகிரி - 112 
பாசுபதம் - 112 , 113 
பாசிய புசனா - 162 
பாடம்பாக்கம் - 89 
பார்டோ - 74 
பார்போசா - 107,125,126.131 
பிச்சுவாள் - 128 
பிரதானிகோடி - 137 
பிரபின்னாமிர்தம் - 46 , 110 
பூவைசியர் - 124 
பெர்தா - 110,132 
பெல்கோலா - 99 
பேர்சிபிரோன் - 149,150 
போசலீஸ்வரம் - 33 
போளூர் - 27,116 
மகாபிரதானி - 38,39,87 
மகாமண்டலேசுவரன் - 25 , 

78,80,84,85,86,88 
மகாராஜாதிராஜா - 22,48 
மகேஸ்வரர் - 36 
மதுரா விஜயம் - 26,32 , 

105,146 
மதுரைக்கலம்பகம் - 141 
மரகதங்கள் - 125 
மலயம்பட்டு - 104 
மலராயா - 133 
மனுசரிதா - 143 
மாடப்பாக்கம் - 35,40 
மாமுனி - 116 
மாலதிமாதவா - 120,143 
முத்தாவலி - 38,46 
முதுசூரியாரும் - 140 


179 


முல்பாகல் - 23,24,26 , 

31,39,47 
முற்றூட்டு - 162 
மூவராயகண்டன் - 41 
ரகுநாதாப்புதயமு - 145 
ராயவாசகமு - 66 
ரியா - 68 
வரதாம்பிகா - 146 
வர்தேஷ்வரா - 57 
வராகன் - 69,74,88,132 
வல்லாளன் - 21 , 30 
வறசா - 132 
வஜ்ரகரூர் - 125.127 
வாயகன்றும் - 128 
வாளாளி - 79 
வித்தலசாமி - 65,151 
வித்யாரண்யர் - 112 
விருஞ்சி - 27 
விருபாச்சா - 48.53,94,110 
விலாசமு - 143 
வில்லாளி - 50,79 
வைடூரியம் - 132 
ஜாகீர் - 44,52 
ஸ்தூபி - 131 
ஸ்ரீவீர - 133 


180 


